இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


க.பொ.த (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2020 


17 _ உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ ] (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) 


புள்ளி வழங்கும்‌ விதம்‌ 





பத்திரம்‌ | ; 1X50 = 50 
பத்திரம்‌ 11 
பகுதி A : 100 X 4 = 400 
பகுதி B f 150 X 2 = 300 
பகுதி C l 150 X 2 = 300 
மொத்தப்‌ புள்ளிகள்‌ = 1000 
பத்திரம்‌ 11 இன்‌இறுதிப்‌ புள்ளிகள்‌ = 100 








17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
1 


Download Marking Schemes at : www.freebooks.|k 





இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடல்‌ - பொது நுட்ப முறைகள்‌ 

விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடூம்‌ போதும்‌, புள்ளிப்பட்டியலில்‌ புள்ளிகளைப்‌ பதியும்‌ போதும்‌ ஓர்‌ அங்கீகரிக்கப்பட்ட முறையைக்‌ 

கடைப்பிடித்தல்‌ கட்டாயமானதாகும்‌. அதன்பொருட்டு பின்வரும்‌ முறையில்‌ செயற்படவும்‌. 

1. விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடூவதற்கு சிவப்பு நிற குமிழ்முனை பேனாவை பயன்படுத்தவும்‌. 

2. சகல விடைத்தாள்களினதும்‌ முதற்பக்கத்தில்‌ உதவிப்‌ பரீட்சகரின்‌ குறியீட்டெண்ணைக்‌ குறிப்பிடவும்‌. இலக்கங்கள்‌ 
எழுதும்போது தெளிவான இலக்கத்தில்‌ எழுதவும்‌. 

3. இலக்கங்களை எழுதும்போது பிழைகள்‌ ஏற்பட்டால்‌ அவற்றைத்‌ தனிக்கோட்டினால்‌ கீறிவிட்டு, மீண்டும்‌ பக்கத்தில்‌ சரியாக 
எழுதி, சிற்றாப்பத்தை இடவும்‌. 

4. ஒவ்வொரு வினாவினதும்‌ உபபகுதிகளின்‌ விடைகளுக்காக பெற்றுக்கொண்ட புள்ளியை பதியும்‌ போது அந்த 
வினாப்பகுதிகளின்‌ இறுதியில்‌ 7, இன்‌ உள்‌ பதியவும்‌. இறுதிப்‌ புள்ளியை வினா இலக்கத்துடன்‌ [| இன்‌ உள்‌ பினனமாகப்‌ 


பதியவும்‌. புள்ளிகளைப்‌ பதிவதற்கு பரீட்சகர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிரலை உபயோகிக்கவும்‌. 


உதாரணம்‌ - வினா ஒல 03 


SOPOT EEE EEE 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 51) 


(i) 4 4 (ii) 3 4 (iii) 3 = [10 
5 5. 5 15 
பல்தேர்வு விடைத்தாள்‌ (துளைத்தாள்‌ ) 
1. க.பொ.த.€.. தறி மற்றும்‌ தகவல்‌ தொழிநுட்பப்‌ பரீட்சைக்கான துளைத்தாள்‌ திணைக்களத்தால்‌ வழங்கப்படும்‌. சரியாக 
துளையிடபட்டூ அத்தாட்சிப்படுத்திய துளைத்தாள்‌ தங்களுக்கு கிடைக்கப்பெறும்‌. அத்தாட்சிப்படுத்திய துளைத்தாளைப்‌ 
பயன்படுத்துவது பரீட்சகரின்‌ கடமையாகும்‌. 


2. அதன்‌ பின்னர்‌ விடைத்தாளை நன்கு பரிசீலித்துப்‌ பார்க்கவும்‌. ஏதாவது வினாவுக்கு, ஒரு விடைக்கும்‌ அதிகமாக குறியிட்டிருந்தாலோ, 
ஒரு விடைக்காவது குறியிடப்படாமலிருந்தாலோ தெரிவுகளை வெட்டிவிடக்கூடியதாக கோடொன்றைக்‌ கீறவும்‌. சில வேளைகளில்‌ 
பரீட்சார்த்தி முன்னர்‌ குறிப்பிட்ட விடையை அழித்துவிட்டூ வேறு விடைக்குக்‌ குறியிட்டிருக்க முடியும்‌. அவ்வாறு அழித்துள்ள போது 
நன்கு அழிக்காது விட்டிருந்தால்‌, அவ்வாறு அழிக்கப்பட்ட தெரிவின்‌ மீதும்‌ கோடிடவும்‌. 

3. துளைத்தாளை விடைத்தாளின்‌ மீது சரியாக வைக்கவும்‌. சரியான விடையை * அடையாளத்தாலும்‌ பிழையான விடையை O 


அடையாளத்தாலும்‌ இறுதி நிரலில்‌ அடையாளமிடவும்‌. சரியான விடைகளின்‌ எண்ணிக்கையை அவ்வவ்‌ தெரிவுகளின்‌ இறுதி 
நிரையின்‌ கீழ்‌ அத்துடன்‌ அவற்றை கூட்டி சரியான புள்ளியை உரிய கட்டத்தில்‌ எழுதவும்‌. 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
2 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





கட்டமைப்பு கட்டுரை விடைத்தாள்கள்‌ 

1. பரீட்சார்த்திகளால்‌ விடைத்தாளில்‌ வெறுமையாக விடப்பட்டுள்ள இடங்களையும்‌, பக்கங்களையும்‌ குறுக்குக்‌ கோடிட்டு 
வெட்டிவிடவும்‌. பிழையான பொருத்தமற்ற விடைகளுக்குக்‌ கீழ்‌ கோடிடவும்‌. புள்ளி வழங்கக்கூடிய இடங்களில்‌ v 
அடையாளமிட்டூ அதனைக்‌ காட்டவும்‌. 

2. புள்ளிகளை ஓவலண்‌ட்‌ கடதாசியின்‌ இடது பக்கத்தில்‌ குறிக்கவும்‌. 

3. சகல வினாக்களுக்கும்‌ கொடுத்த முழுப்‌ புள்ளியை விடைத்தாளின்‌ முன்‌ பக்கத்திலுள்ள பொருத்தமான பெட்டியினுள்‌ 
வினா இலக்கத்திற்கு நேராக 2 இலக்கங்களில்‌ பதியவும்‌. வினாத்தாளில்‌ உள்ள அறிவுறுத்தலின்‌ படி வினாக்கள்‌ தெரிவு 
செய்யப்படல்‌ வேண்டும்‌. எல்லா வினாக்களினதும்‌ புள்ளிகளும்‌ முதல்‌ பக்கத்தில்‌ பதியப்பட்ட பின்‌ விடைத்தாளில்‌ மேலதிகமாக 
எழுதப்பட்டிருக்கும்‌ விடைகளின்‌ புள்ளிகளில்‌ குறைவான புள்ளிகளை வெட்டி விடவும்‌. 

4. மொத்த புள்ளிகளை கவனமாக கூட்டி முன்‌ பக்கத்தில்‌ உரிய கூட்டில்‌ பதியவும்‌. விடைத்தாளில்‌ வழங்கப்பட்டுள்ள 
விடைகளுக்கான புள்ளியை மீண்டும்‌ பரிசீலித்த பின்‌ முன்னால்‌ பதியவும்‌. ஒவ்வொரு வினாக்களுக்கும்‌ வழங்கப்படும்‌ 
புள்ளிகளை உரிய விதத்தில்‌ எழுதுவும்‌. 


புள்ளிப்பட்டியல்‌ தயாரித்தல்‌ 
இம்முறை சகல பாடங்களுக்குமான இறுதிப்புள்ளி குழுவினுள்‌ கணிப்பிடப்படமாட்டாது. இது தவிர ஒவ்வொரு வினாப்‌ 
பத்திரத்துக்குமான இறுதிப்புள்ளி தனித்தனியாக புள்ளிப்பட்டியலில்‌ பதியப்பட வேண்டும்‌. பத்திரம்‌ | ற்கான பல்தேர்வு வினாப்பத்திரம்‌ 
மட்டும்‌ இருப்பின்‌ புள்ளிகள்‌ இலக்கத்திலும்‌ எழுத்திலும்‌ பதியப்பட வேண்டும்‌. 51 சித்திரப்‌ பாடத்திற்குரிய |, 11, மற்றும்‌ 111] ஆம்‌ 
வினாப்பத்திரங்களுக்குரிய புள்ளிகளை தனித்தனியாக புள்ளிப்பட்டியலில்‌ பதிந்து எழுத்திலும்‌ எழுதுதல்‌ வேண்டும்‌. 


o å —— `` 
17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
3 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


அவண்‌ அனை ரன ண ரன ௪ அவ ௪ ரன அணக j 


Bag @ DODO ECD | முழுப்‌ பதிப்புரிமையடையது/4// Rights Reserved| 


(20/௦௪9 8000 - புதிய/பழைய பாடத்திட்டம்‌ — New/Old Syllabus ) 


3 கம்‌ சிவி நணைக்வைம்‌ இலங்கைப்‌ பரிசைத்‌ தினைய்கைய்‌ 
DI (NEW/OLD } ர ்‌ இல ணக்களம்‌ Sri Lanka Department of Examinations, Sri Lanka 
ன aie Exaipinations, SA Pan பமல 6 om Bo தக்கம்‌ 

esis | இத கல்கி: Sm (ceed eve) Sema, 2020 

கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர அப Sù பரீட்சை, 2020 

General Certificate of Education (Ad DE ation, 2020 


0000 50.56 I 
உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ 1 இரண்டு மணித்தியாலம்‌ 
Food Technolog I 


Two hours 





அறிவுறுத்தல்கள்‌ : 

% எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 

% விடைத்தாளில்‌ தரப்பட்டுள்ள இடத்தில்‌ உமது சுட்டெண்ணை எழுதுக. 

% விடைத்தாளின்‌ மறுபக்கத்தில்‌ தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களைக்‌ கவனமாக வாசித்துப்‌ பின்பற்றுக. 

* 1 தொடக்கம்‌. 50 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ (1),(2),(3).(5.(5) என இலக்கமிடப்பட்ட 

- விடைகளில்‌ சரியான அல்லது. மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிந்தெடுத்து, அதனைக்‌ குறித்து 

நிற்கும்‌ இலக்கத்தைத்‌ தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய விடைத்தாளில்‌ புள்ளடி (x) இடுவதன்‌ 
மூலம்‌ காட்டுக. 





1. மென்‌ தொழினுட்பவியலின்‌ பிரதான துறையாக அமைவது, 
(1) நனோத்‌ தொழினுட்பம்‌ (2) உயிரித்‌ தொழினுட்பம்‌ 
(3) தொழில்சார்‌ தொழினுட்பம்‌ (4) உணவுத்‌ தொழினுட்பம்‌ 
(5) தகவற்‌ தொழினுட்பம்‌ 


2. விவசாயச்‌ செயற்பாடுகள்‌ காரணமாக உருவாகும்‌ பிரதான வளிமண்டல மாசாக்கியாக அமைவது, 


(1) CH, (2) CO, (3) 140, (4) N,O (5): CFC 
3. உணவுக்‌ கூம்பகத்தின்‌ அடிப்பகுதியின்‌ மூலமாக வுகைகுறிக்கப்படுவது, நிறையுணவில்‌ அடங்கியிருக்க 
வேண்டிய, 
(1) கொழுப்பின்‌ அளவாகும்‌. (2) புரதத்தின்‌ அளவாகும்‌. 
(3) விற்றமின்களின்‌ அளவாகும்‌. (4) கனியுப்புகளின்‌ அளவாகும்‌. 


(5) காபோவைதகரேற்றின்‌ அளவாகும்‌. 


4. நபரொருவரின்‌ உடற்றிணிவுக்‌ குறிகாட்டியைக்‌ (Body Mass Index - BMI) whiners ober எதன்‌ | 
சரியான சமன்பாட்டைத்‌ தெரிவுசெய்க. 


நபரின்‌ உயரம்‌ (cm) நபரின்‌ உயரம்‌ (cm) 


(1) BMI = (2) BMI = 


[அந்த நபரின்‌ நிறை (kg)? அந்த நபரின்‌ நிறை (kg) 
1 
ஆவது மட A E ளு உ — ன்‌ றை வே 
[அந்த நபரின்‌. உயரம்‌. (ஸ)]2 அந்த நபரின்‌ உயரம்‌ (m) 
(5) BMI = நபரின்‌ நிறை (kg) 


[அந்த நபரின்‌ உயரம்‌ (cm)|? 


5. உணவில்‌ அடங்கியுள்ள மாபோசணைப்‌ பொருள்கள்‌ பிரதானமாகப்‌ பங்களிப்புச்‌ செய்வது, 
(1) நோய்கள்‌ குணமாதலிலாகும்‌. (2) வெற்றிகரமான இனப்பெருக்கத்திலாகும்‌. 
(3) வளர்ச்சியிலும்‌ விருத்தியிலுமாகும்‌. (4) ஆரோக்கியமாக உடலைப்‌ பேணுவதிலாகும்‌. 
(5) மூளையின்‌ தொழிற்பாட்டை மேம்படுத்துவதிலாகும்‌. 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
4 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





- e as e e க்‌ -r 


6. பின்வரும்‌ கூற்றுகளைக்‌ கருதுக. 
A - இலிப்பிட்டுகளின்‌ ஒட்சியேற்றத்தை நொதியஞ்‌ சாராச்‌ செயன்முறையென விவரிக்கலாம்‌. 
B - இலிப்பிட்டுகளின்‌ ஒட்கியேற்றத்தின்‌ ஈற்று விளைபொருள்‌ பேரொட்சைட்டாகும்‌. 
C - கரற்றினொயிட்டுகள்‌ மூலமாக இலிப்பிட்டுகள்‌ ஒளி ஒட்சியேற்றத்துக்கு உட்படுவதனைக்‌ 


கட்டூப்படூத்தலாம்‌. 
மேற்குறித்த கூற்றுகளில்‌ சரியான கூற்று/ கூற்றுகள்‌ 
(1) Aமாத்திரம்‌ (2) B மாத்திரம்‌ (3) C மாத்திரம்‌ 
(4) A,B ஆகியன மாத்திரம்‌ (5) &, ஆகியன மாத்திரம்‌ 
7. உணவுப்‌ பதார்த்தங்களில்‌ பழுதடைதல்‌ நிகழும்‌ போது அதில்‌ மாற்றமடையத்தக்க புலன்‌ சாராப்‌ பரமானமாக 
அமைவது, 
(1) சுவை (2) நிறம்‌ 
(3) இழையமைப்பு (4) மணம்‌ 


(5) கனிப்பொருள்களின்‌ அளவு 


8. உணவுக்‌ காப்பு மற்றும்‌ உணவுப்‌ பாதுகாப்பு ஆகியனவற்றை ஒழுங்குமுறையில்‌ நன்கு விளக்கமுடிவது, 
(1) ஆபத்துக்களை ஏற்படுத்தாத மற்றும்‌ போதியளவு உணவை இலகுவாகப்‌ பெறமுடிதல்‌ எனவாகும்‌. 
(2) போதியளவு உணவு மற்றும்‌ ஓரளவு சுகாதாரப்‌ பிரச்சினைகளுடன்‌ கூடிய உணவுகளைப்‌ பெறமுடிதல்‌ 
எனவாகும்‌. 

(3) சுகாதாரப்‌ பிரச்சினை அற்ற மற்றும்‌ போதியளவு உணவை இலகுவாகப்‌ பெறமுடிதல்‌ எனவாகும்‌. 

(4) போசாக்கான உணவுகளின்‌ கிடைப்புத்தன்மை மற்றும்‌ அவற்றின்‌ மனித சுகாதாரத்தைப்‌ பாதுகாக்கும்‌ 
ஆற்றல்‌ எனவாகும்‌. 

(5) உரிய போசணையைக்‌ கொண்ட போதுமான மற்றும்‌ சுகாதாரப்‌ பிரச்சினைகள்‌ அற்ற உணவுகளைப்‌ 
பெறமுடிதல்‌ எனவாகும்‌. 


9, பின்வரும்‌ கூற்றுகளைக்‌ கருதுக. 
A - காய்கறிகள்‌ மற்றும்‌ பழங்களை குளிர்‌ சங்கிலியைப்‌ பயன்படுத்தி விநியோகிப்பதன்‌ மூலம்‌ 
தேசிய உணவுக்‌ காப்பை உறுதிப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 
B - குளிர்‌ சங்கிலியைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ பழங்கள்‌ மற்றும்‌ காய்கறிகளின்‌ ஆயுட்‌ காலத்தை 
நீடித்துக்‌ கொள்ளலாம்‌. 
மேற்குறித்த கூற்றுகளில்‌, 
(1) A,B ஆகியன இரண்டும்‌ உண்மையானவையாகும்‌. 
(2) A உண்மையானதாக அமைவதுடன்‌“ பொய்யானதாகும்‌. 
(3) &பொய்யானதாக அமைவதுடன்‌ B உண்மையானதாகும்‌. 
(4) A உண்மையானதாக அமைவதுடன்‌ யின்‌ மூலமாக அது மேலும்‌ விளக்கப்படும்‌. 
(5) B உண்மையானதாக அமைவதுடன்‌ A யின்‌ மூலமாக அது மேலும்‌ விளக்கப்படும்‌. 


10. விவசாயியொருவர்‌ நாற்றுமேடையிலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்ட மிளகாய்‌ நாற்றுக்களை, வயலில்‌ நாட்டிய 
பின்னர்‌ தென்னோலையால்‌ மூடூவதன்‌ நோக்கம்‌, அந்த நாற்றுக்களை 
(1) காற்றிலிருந்து பாதுகாப்பதற்காகும்‌. (2) மழையிலிருந்து பாதுகாப்பதற்காகும்‌. 
(3) பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பதற்காகும்‌. (4) பனியிலிருந்து பாதுகாப்பதற்காகும்‌. 
(5) நேரடிச்‌ சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பதற்காகும்‌. 


11. மண்ணுருவாதலில்‌ செல்வாக்குச்‌ செலுத்தும்‌ சூழல்‌ பரமானம்‌/பரமானங்கள்‌ 
(1) ஈரப்பதன்‌ (2) வெப்பநிலை: > (3) மழைவீழ்ச்சி 
(4) ஈரப்பதனும்‌ வெப்பநிலையும்‌ (5) மழைவீழ்ச்சியும்‌ வெப்பநிலையும்‌ 


12. பின்வரும்‌ கூற்றுகளைக்‌ கருதுக. 
A - வித்து உறங்குநிலையானது, வித்துகள்‌ பாதகமான நிலைமைகளிலிருந்து தப்பிப்பிழைக்க உதவும்‌. 
B - உரோஞ்சிக்‌ காயப்படுத்தல்‌ மூலம்‌ கொடித்தோடையின்‌ (Passiflora edulis) லர உறங்குநிலையை 
அகற்றலாம்‌. 

௦ - முதிர்ச்சியடைந்த பயிரின்‌ வித்துகளில்‌ இரண்டு வாரங்களை விடக்‌ கூடிய உறங்குகாலம்‌ நிலவும்‌. 

மேற்குறித்த கூற்றுகளில்‌ சரியானது/சரியானவை, 

(1) Aமாத்திரம்‌ (2) B மாத்திரம்‌ (3) C மாத்திரம்‌ 

(4) A,B ஆகியன மாத்திரம்‌ (5) B,C ஆகியன மாத்திரம்‌ 


a ல க்‌ ப அலை 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தற)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
5 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





— அனாத ளட அன அணத அண்டன்‌ ட வனை e —: அணை ஆர்ட்‌ அரசைச்‌ coo பத - 


t3; 


14. 


/ 15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 





வயலில்‌ வரிசையில்‌ வித்துக்களைத்‌ தாபிப்பதன்‌ அனுகூலமானது, 

(1) நலிவான நாற்றுக்களை அகற்றுவது இலகுவாகும்‌. 

(2) களைகட்டும்‌ பொறியின்‌ மூலமாக களைக்‌ கட்டுப்பாட்டை மேற்கொள்வது இலகுவாகும்‌. 

(3) வித்து முளைப்பதற்குத்‌ தேவையான சிறப்பான நிலைமைகளை வழங்க முடியும்‌. 

(4) வரிசைகளில்‌ உள்ள மேலதிக இடைவெளிகளில்‌ மேலதிக நாற்றுகளை நாட்ட வாய்ப்பு ஏற்படும்‌. 
(5) ஏனைய பயிர்த்தாபிப்பு முறைகளுடன்‌ ஒப்பிடுகையில்‌ அதிக திடகாத்திரமான நாற்றுக்கள்‌ கிடைக்கும்‌. 


வித்துத்‌ தூய்மைச்‌ சதவீதம்‌, வித்து உற்பத்திக்‌ கைத்தொழிலில்‌ கவனத்திற்‌ கொள்ளப்பட வேண்டிய 
பிரதான காரணியாகும்‌. Bg 360 நெல்‌ வித்துத்‌ தொகுதியில்‌ Bg 358 பேத வித்துக்கள்‌, Echinochloa crus-galli 
களை வித்துக்கள்‌ ஆகியன இருப்பதனை நன்கு விளக்குவது, 

(1) பெளதிகத்‌ தூய்மை தொடர்பான பிரச்சினை மட்டும்‌ எனவாகும்‌. 

(2) பிறப்புரிமையியல்‌ தூய்மை தொடர்பான பிரச்சினை மட்டூம்‌ எனவாகும்‌. 

(3) இனத்தூய்மை மற்றும்‌ பெளதிகத்‌ தூய்மை ஆகியன தொடர்பான பிரச்சினைகள்‌ மட்டும்‌ எனவாகும்‌. 

(4) பிறப்புரிமையியல்‌ தூய்மை மற்றும்‌ பெளதிகத்‌ தூய்மை தொடர்பான பிரச்சினை மட்டும்‌ எனவாகும்‌. 
(5) களைகள்‌ மற்றும்‌ பெளதிகத்‌ தூய்மை ஆகியன தொடர்பான பிரச்சினை மட்டும்‌ எனவாகும்‌. 


கொத்தல ஹிம்புட்டூ (Salacia reticulata) நோய்‌ நிவாரணியாகப்‌ பயன்படுத்தப்படூவது, 
(1) ஆஸ்துமாவிற்காகும்‌. (2) கொப்புளிப்பானுக்காகும்‌. 

(3) சின்னம்மைக்காகும்‌. (4) கூகைக்கட்டுக்காகும்‌. 

(5)  நீரிழிவுக்காகும்‌. 


கசாயக்‌ கலவைக்கென வேர்‌ பயன்படுத்தப்படூும்‌ மூலிகைத்‌ தாவரத்தைத்‌ தெரிவுசெய்க. 
(1) கடுக்காய்‌ (2) தான்றி (3) இஞ்சி 
(4) நெல்லி (5) ஆடாதோடை (பாவட்டை) 


பின்வருவனவற்றுள்‌ வெட்டிவேர்‌ (சவந்தரா) தாவரத்தின்‌ மூலிகைத்‌ தன்மை அடங்கிய பொருளாதாரப்‌ 
பெறுமதி கொண்ட விளைச்சலை அறுவடை செய்வதற்கு மிகப்‌ பொருத்தமான கருவியைத்‌ தெரிவுசெய்க. 


(1) கத்தி (2) கத்தரிக்கோல்‌ (3) கரண்டி 

(4) சுரண்டி (5) அலவாங்கு 

வாழ்க்கை வட்டத்தைப்‌ பூரணப்படுத்துவதற்கு சவர்நீர்ச்‌ சூழல்‌ இன்றியமையாததாக அமையும்‌ மீனினத்தைத்‌ தெரிக. 
(1) லூலா (2) மகுரா (3) கார்ப்பயா (4) திலாப்பியா (5) வேக்கை மீன்‌ 


அறுவடைக்குப்‌ பிந்திய இழப்புகளைக்‌ குறைக்கும்‌ முறைக்குரிய மிகப்‌ பொருத்தமான உதாரணமாக அமைவது, 
(1) பாலைப்‌ பயன்படுத்தி தயிர்‌ உற்பத்தியை மேற்கொள்ளல்‌. i 

(2) கொண்டூ செல்லும்போது பப்பாசிக்‌ காய்களை கடதாசியினால்‌ சுற்றுதல்‌. 

(3) விலங்கு உணவாக அரிசித்‌ தவிட்டைப்‌ பயன்படுத்தல்‌. 

(4) கழித்தொதுக்கப்படும்‌ உணவை வீட்டில்‌ வளர்க்கும்‌ விலங்குகளுக்கு உண்பதற்குக்‌ கொடுத்தல்‌. 

(5) இலைத்‌ தத்திகளைக்‌ கட்டூுப்படுத்துவதற்கு உயிரியல்‌ பீடைக்‌ கொல்லிகளைப்‌ பிரயோகித்தல்‌. 


இலங்கையில்‌ பழங்கள்‌, காய்கறிகள்‌ ஆகியவற்றின்‌ அறுவடைக்குப்‌ பிந்திய இழப்புக்கள்‌ சராசரியாக, 
(1) 5% - 10% ஆகும்‌. (2) 10% - 20% ஆகும்‌. 

(3) 20% - 40% ஆகும்‌. (4) 40% - 60% ஆகும்‌. (டி 

(5) 60% - 80% ஆகும்‌. 


அங்கியொன்றின்‌ கட்டமைப்பலகு, 
(1) இழையமாகும்‌. (2) புரதமாகும்‌. (3) கலமாகும்‌. 
(4) புன்னங்கமாகும்‌. (5) நியூக்கிளிக்கமிலமாகும்‌. 


17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


6 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 








22. இளம்‌ முகாமைத்துவப்‌ பட்டதாரியொருவர்‌ கோழிப்‌ பண்ணையொன்றை ஆரம்பிப்பதற்குத்‌ திட்டமிடுகிறார்‌. 
இதற்குத்‌ தேவையான பொருத்தமான நிலம்‌, சந்தை வசதி ஆகியன காணப்படுகின்ற போதும்‌, உள்ளூர்க்‌ 
கம்பனிகள்‌ சில இந்தச்‌ சந்தைக்கு” கோழியிறைச்சி விநியோகத்தை மேற்கொள்கின்றன. 'பபசச' (SWOT) 
பகுப்பாய்வுக்கமைய இந்த செயற்றிட்டத்தின்‌ பலம்‌, பலவீனம்‌, சந்தர்ப்பம்‌, சவால்‌ எனக்‌ குறிப்பிடத்தக்கன 
முறையே, 

(1) பொருத்தமான நிலம்‌, சரியான பயிற்சியின்மை, சந்தை, பிற விநியோகத்தர்கள்‌ 

(2) சந்தை, பொருத்தமான நிலம்‌, சரியான பயிற்சியின்மை, பிற விநியோகத்தர்கள்‌ 

(3) பண்ணைக்குப்‌ பொருத்தமான நிலம்‌, முகாமைத்துவப்‌ பட்டம்‌, சந்தை, சரியான பயிற்சியின்மை 
(4) பிற விநியோகத்தர்கள்‌, முகாமைத்துவப்‌ பட்டம்‌, சரியான பயிற்சியின்மை, சந்தை 

(5) சந்தை, பிற விநியோகத்தர்கள்‌, சரியான பயிற்சியின்மை, முகாமைத்துவப்‌ பட்டம்‌ 


23. உற்பத்தியை நோக்காகக்‌ கொண்டதும்‌ உணவை அடிப்படையாகக்‌ கொண்டதுமான தொழினுட்ப 
முயற்சியாண்மைக்கான உதாரணமாக அமைவது, 
(1) உணவு விநியோகச்‌ சேவை 
(2) உணவகமொன்றை நடாத்திச்‌ செல்லல்‌. 
(3) கறவைப்பசுப்‌ பண்ணையை நடாத்துதல்‌. 
(4) யோகட்‌ உற்பத்தியை மேற்கொள்ளல்‌. 
(5) கொவிட்‌ - 19 நோயிலிருந்தான பாதுகாப்புக்கென முகக்கவசங்களை விற்பனை செய்தல்‌. 


24. கூட்டெருத்‌ தயாரிப்பு தொடர்பான சரியான கூற்றைத்‌ தெரிவுசெய்க. 

(1) மூலப்பொருள்கள்‌ கூட்டெருவாக மாறும்போது C : N விகிதம்‌ குறைவடையும்‌. 

(2) கூட்டெருத்‌ தயாரிப்புச்‌ செயன்முறையின்‌ இறுதிக்‌ கட்டத்தில்‌ CO, வெளியேற்றம்‌ அதிகரிக்கும்‌. 

(3) கூட்டெருத்‌ தயாரிப்புச்‌ செயன்முறையின்போது கூட்டெருக்‌ குவியலின்‌ காபனின்‌ (C) அளவு அதிகரிக்கும்‌. 

(4) கூட்டெருத்‌ தயாரிப்புச்‌ செயன்முறையின்போது கூட்டெருக்‌ குவியலின்‌ வெப்பநிலை தொடர்ச்சியாக 
அதிகரிக்கும்‌. 

(5) கூட்டெருத்‌ தயாரிப்புச்‌ செயன்முறையின்‌ இறுதிக்‌ கட்டத்தில்‌ கூட்டெருக்‌ குவியலின்‌ ஈரலிப்பு 
அதிகரிக்கும்‌. 


25. நியமக்‌ குறியீடுகளைப்‌ பயன்படுத்தி பல்வேறு உற்பத்திச்‌ செயன்முறைகளை விவரிக்கலாம்‌. பின்வருவனவற்றில்‌ 
செற்‌ யோகட்‌ தயாரிப்புச்‌ செயன்முறை, நியமக்‌ குறியீடுகள்‌ மூலம்‌ சரியாக வகைகுறித்துக்‌ காட்டப்பட்டிருப்பது, 


a O—-A—T]-V ரை 
a AQC] V" varsi. 
a LIAO —V varsi. 
(4) O— LJ ae — V மூலமாகும்‌. 
5 C] OA — மூலமாகும்‌. 


26. பின்வரும்‌ கூற்றுகளைக்‌ கருதுக. I 

A - நவீன தொழினுட்பப்‌ பயன்பாடு எப்போதும்‌ உணவின்‌ போசணைப்‌ பக்கப்‌ பார்வையில்‌ எதிர்மறையாகச்‌ 
செல்வாக்குச்‌ செலுத்தும்‌. ; 

B- நவீன மற்றும்‌ மரபுரீதியான தொழினுட்பங்களின்‌ சேர்மானம்‌ உணவின்‌ போசணைப்‌ பக்கப்‌ பார்வை 
மேம்பாட்டில்‌ செல்வாக்குச்‌ செலுத்தலாம்‌. 

C- அனேக மரபுரீதியான தொழினுட்பங்கள்‌ உணவின்‌ போசணைப்‌ பக்கப்‌ பார்வையில்‌ சாதகமான 
செல்வாக்குகளை ஏற்படுத்தும்‌. 

மேற்குறித்த கூற்றுகளில்‌ சரியானது/சரியானவை 

(1) Aமாத்திரம்‌ (2) மாத்திரம்‌ (3) C மாத்திரம்‌ 

(4) A,B ஆகியன மாத்திரம்‌ (5) B,C ஆகியன மாத்திரம்‌ 


Eai 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
7 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





27. எதிரொட்சியேற்றிகள்‌ தொடர்பான பின்வரும்‌ கூற்றுகளைக்‌ கருதுக. 
A - எதிரொட்சியேற்றிகள்‌, உணவுகளிலுள்ள இலிப்பிட்டுகள்‌ ஒட்சியேற்றமடையாது பாதுகாக்கும்‌. 
B- உணவிலுள்ள எதிரொட்சியேற்றிகள்‌ மனித சுகாதாரத்தை மேம்படுத்தும்‌. 
C- விற்றமின்‌ 13, விற்றமின்‌ K ஆகியன சில உணவுகளிலுள்ள இயற்கையான எதிரொட்சியேற்றிகளாகும்‌. 
D- சித்திரசுக்‌ குடும்பப்‌ பழங்களில்‌ இயற்கையான எதிரொட்சியேற்றிகள்‌ அதிகம்‌ அடங்கியுள்ளன. 
மேற்குறித்த கூற்றுகளில்‌ சரியானது/சரியானவை, 
(1) A,B ஆகியன மாத்திரம்‌ (2) &, ஆகியன மாத்திரம்‌ 
(3) A,B,C ஆகியன மாத்திரம்‌ (4) A,B,D ஆகியன மாத்திரம்‌ 
(5) A,B,C,D ஆகிய எல்லாம்‌ 


28. பல்‌ நிரம்பாக்‌ (poly unsaturated) கொழுப்பமிலங்கள்‌, 
(1) தேங்காயெண்ணெயில்‌ அதிகம்‌ அடங்கியிருக்கும்‌. 
(2) இலகுவில்‌ ஓஒட்சியேற்றமடையும்‌. 
(3) மீன்களின்‌ எண்ணெய்களில்‌ அடங்கியுள்ள அத்தியாவசிய கொழுப்பமிலங்கள்‌ எனக்‌ கருதப்படும்‌. 
(4) உணவில்‌ காணப்படும்‌ சுகாதாரத்துக்குக்‌ கேடான பதார்த்தங்கள்‌ எனக்‌ கருதப்படும்‌. 
(5) எப்போதும்‌ தாவர உணவுகளுடன்‌ ஒப்பிடுகையில்‌ விலங்குணவுகளில்‌ அதிகளவில்‌ அடங்கியிருக்கும்‌. 


29. பின்வருவனவற்றில்‌ இலகு (convenient) உணவுகளை மட்டும்‌ கொண்ட விடையைத்‌ தெரிவுசெய்க. 
(1) ஜாம்‌, தகரத்திலடைக்கப்பட்ட மீன்‌, நூடில்ஸ்‌ 
(2) பழரசம்‌, தகரத்திலடைக்கப்பட்ட மீன்‌, நூடில்ஸ்‌ 
(3) ஆழ்குளிரூட்டப்பட்ட மீன்‌, தோசைக்கான மாக்கலவை, தகரத்திலடைக்கப்பட்ட உணவுகள்‌ 
(4) இழிவுப்‌ பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள்‌, தகரத்திலடைக்கப்பட்ட உணவுகள்‌, ஆழ்குளிரூட்டப்பட்ட உணவுகள்‌ 
(5) தகரத்திலடைக்கப்பட்ட மீன்‌, இழிவுப்‌ பதப்படுத்தப்பட்ட பழங்கள்‌, இடியப்ப மாக்கலவை 


30. அரிசிமாவுடன்‌ ஒப்பிடும்போது கோதுமை மா, பாண்‌ தயாரிப்புக்குப்‌ பொருத்தமாக அமைவது, 

(1) அரிசிமாவை விட கோதுமை மா இலகுவாக மதுவங்களின்‌ மூலம்‌ நொதிப்புக்கு உட்படலாகும்‌. 

(2) நொதித்தல்‌ செயன்முறையின்போது அரிசிமாவிலுள்ள குளுற்றனின்‌ தரம்‌ குறைவடைதலாகும்‌. 

(3) அரிசி மாவிலுள்ள நார்கள்‌ மூலமாக பாண்‌ மாக்குழையலின்‌ இழையமைப்பு விருத்திக்குத்‌ தடை 
ஏற்படலாகும்‌. 

(4) பாணில்‌ தனித்துவமான இழையமைப்பை ஏற்படுத்துவதற்கு கோதுமை மாவிலுள்ள குளுற்றன்‌ மூலம்‌ 
CO, உருவாக்கப்படூதலாகும்‌. 

(5) பாண்‌ மாக்குழையலின்‌ கனவளவை . அதிகரிப்பதற்கென கோதுமை மாவிலுள்ள புரதத்தின்‌ மூலமாக 
CO, சிறைப்பிடிக்கப்பட்டு வைத்திருத்தலாகும்‌. 


31. சந்தையிலுள்ள அரிசிகளின்‌ வகைப்படுத்தலுக்கு அமைய சிவப்புப்‌ பச்சை நாட்டரிசி எனப்படுவது, 
(1) தீட்டாத புழுக்கப்பட்ட நீண்ட மணிகள்‌ கொண்ட அரிசி வகையாகும்‌. 
(2) தீட்டிய புழுக்கிய நடுத்தர அளவான மணிகள்‌ கொண்ட அரிசி வகையாகும்‌. 
(3) தீட்டிய புழுக்கப்படாத நீண்ட மணிகள்‌ கொண்ட அரிசி வகையாகும்‌. 
(4) தீட்டாத புழுக்கப்படாத குறுகிய மணிகள்‌ கொண்ட அரிசி வகையாகும்‌. 
(5) தீட்டாத புழுக்கப்படாத நடுத்தர அளவான மணிகள்‌ கொண்ட அரிசி வகையாகும்‌. 


32. பாண்‌, விசுக்கோத்து, அப்பம்‌ ஆகியவற்றின்‌. தயாரிப்பில்‌ பயன்படுத்தப்படும்‌ பொங்கற்‌ காரணிகள்‌ முறையே, 
(1) சோடியம்‌ இருகாபனேற்று, மதுவம்‌, மதுவம்‌ 
(2) மதுவம்‌, சோடியம்‌ இருகாபனேற்று, மதுவம்‌ ப்‌ அண்‌ 3 
(3) அமோனியம்‌ இருகாபனேற்று, மதுவம்‌, சோடியம்‌ இருகாபனேற்று 
(4) மதுவம்‌, அமோனியம்‌ இருகாபனேற்று, சோடியம்‌ இருகாபனேற்று 
(5) அமோனியம்‌ இருகாபனேற்று, சோடியம்‌ இருகாபனேற்று, மதுவம்‌. 


33. அவரைய வித்துக்களை அதிகளவில்‌ உட்கொண்டால்‌ புரதச்சமிபாடு குறைவடைந்து வயிறூதகல்‌ ஏற்படுவது, 
(1) வித்தின்‌ உள்ளீட்டிலுள்ள பைற்ரேற்று மற்றும்‌ திரிப்பின்‌ நிரோதி ஆகியவற்றின்‌. காரணமாகவாகும்‌. 
(2) வித்தின்‌ உள்ளீட்டிலுள்ள இலைப்பொக்சிஜினேசு மற்றும்‌ பைற்றேற்று ஆகியவற்றின்‌ காரணமாகவாகும்‌. 
(3) வித்துறையிலுள்ள திரிப்சின்‌ நிரோதி, பைற்றேற்‌ ஆகியவற்றின்‌ காரணமாகவாகும்‌. 
(4) வித்துறையிலுள்ள இலைப்பொக்சிஜினேசு மற்றும்‌ பைற்றேற்று ஆகியவற்றின்‌ காரணமாகவாகும்‌. 
(5) வித்தின்‌ உள்ளீட்டிலுள்ள திரிப்சின்‌ நிரோதி மற்றும்‌ சமிபாடடையக்‌ . கடினமான மாப்பொருள்‌ 
ஆகியவற்றின்‌ காரணமாகவாகும்‌. 


fra கீ ப்‌ ன்‌ trie ee ற 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
8 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 





34. 


35. 


36. 


37. 


38. 


39. 


40. 


41. 


17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 


அந்தரங்கமானது 


சோயா அவரை வித்துகளிலிருந்து சோயாப்‌ பால்‌ தயாரிக்கும்‌ செயன்முறையின்‌ அலகுச்‌ செயற்பாடுகளின்‌ 


சரியான ஓழுங்கு, 
அரைத்தல்‌, 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


ஊறவிடல்‌, 


அரைத்தல்‌, 


ஊறவிடல்‌, 
ஊறவிடல்‌, 


ஊறவிடல்‌, சூடாக்குதல்‌, வடித்தல்‌ 
ஈரநிலையில்‌ அரைத்தல்‌, வடித்தல்‌, அவித்தல்‌ 
கொதிநீராவிக்கு உட்படுத்தல்‌, வடித்தல்‌, அவித்தல்‌ 


கொதிநீராவிக்கு உட்படுத்தல்‌, ஈரநிலையில்‌ அரைத்தல்‌, வடித்தல்‌ 
ஈரநிலையில்‌ அரைத்தல்‌, நீராவிக்கு உட்படுத்தல்‌, வடித்தல்‌ 


ஜாமில்‌ (Jam) உள்ள பெக்ரின்‌, கந்தகவீரொட்சைட்டு ஆகியன முறையே, 


(1) 
(2) 
(3) 
(4) 
(2) 


தடிப்பாக்கி, 


நற்காப்பி ஆகியனவாகத்‌ தொழிற்படும்‌. 


நற்காப்பி, மணமூட்டி ஆகியனவாகத்‌ தொழிற்படும்‌. 
குழம்பாக்கி, நற்காப்பி ஆகியனவாகத்‌ தொழிற்படும்‌. 
செல்லாக்கி; எதிரொட்சியேற்றி ஆகியனவாகத்‌ தொழிற்படும்‌. 


நிலைப்படுத்தி, நுண்ணுயிர்‌ எதிரிகள்‌ ஆகியனவாகத்‌ தொழிற்படும்‌. 


உணவொன்றிலுள்ள கரையத்தக்க திண்மப்‌ பதார்த்தங்களின்‌ அளவைத்‌ துணிவது, 
(1) pH tore மூலமாகும்‌. (2) இழுவைமானி மூலமாகும்‌. 


(3) பிறிட்சுமானி மூலமாகும்‌. 


(5) எபிலியோமானி மூலமாகும்‌. 


காய்கறிகள்‌ மற்றும்‌ பழங்களை இழிவுநிலையில்‌ பதப்படுத்தும்‌ போது, 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


அதிக வெப்பத்தின்‌ கீழ்‌ பதப்படூத்தல்‌ மேற்கொள்ளப்படும்‌. 


சிறப்பான உற்பத்திச்‌ செயற்பாடுகள்‌ கைக்கொள்ளப்பட வேண்டும்‌. 


(4) பிசுக்குமைமானி மூலமாகும்‌. 


பல்வகைமைப்படுத்தப்பட்ட உணவு உற்பத்திகள்‌ மேற்கொள்ளப்படும்‌. 
ஆயுட்காலத்தை அதிகரிப்பதற்கு நற்காப்பிகள்‌ சேர்க்கப்படும்‌. 
உயர்‌ மற்றும்‌ அதிக செலவுடைய அலகுச்‌ செயற்பாடுகள்‌ பயன்படுத்தப்படும்‌. 


பிரசாரண நீரகற்றல்‌, 

பழங்களை உலர்த்துவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌. 

கருவாடு தயாரிப்பின்போது அதிகளவில்‌ பயன்படூுத்தப்படும்‌. 
உணவு நற்காப்பின்‌ நவீன தொழினுட்பமாகும்‌. . 

உணவு மா (powder) தயாரிக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌. 
அதிக செறிவுடைய அற்ககோலுடன்‌ மேற்கொள்ளப்படும்‌. 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


வர்த்தக ரீதியான ஐஸ்கிறீம்‌ தயாரிப்புக்கு அவசியமான தேவைகள்‌ சில வருமாறு, 


to ௮௮ 
B =- 
C a 
D a 


மேற்குறித்தவற்றுள்‌ சரியான நிபந்தனைகள்‌, 


(1) 


A,B ஆகியன மாத்திரம்‌ 
(3) A,B,C ஆகியன மாத்திரம்‌ 


(5) A,B,C,D ஆகிய எல்லாம்‌ 


அதிக தரம்‌ கொண்ட பால்‌ மற்றும்‌ பாற்‌ கொழுப்பின்‌ கிடைப்புத்தன்மை 
உறை மற்றும்‌ சுவையூட்டி சேர்த்தல்‌ 
குளிர்நிலையில்‌ களஞ்சியப்படுத்தல்‌ 
உற்பத்தியின்‌ புலனாகு இயல்புகளை மதிப்பிடல்‌ 


(2) B,C ஆகியன மாத்திரம்‌ 
(4) A,C,D ஆகியன மாத்திரம்‌ 


பல்வகைமையாக்களஞ்‌ செய்யப்பட்ட மீன்‌ உற்பத்திப்‌ பொருளுக்கு உதாரணமாக அமைவது 
(2) கருவாடு (3).மீன்‌ உருண்டைகள்‌ 


(1) 


(4) மாசிக்‌ கருவாடு 


ஜாடி 


(5) புகையூட்டப்பட்ட மீன்‌ 


~ 


சொசேஜஸ்‌ எனப்படுவது பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உற்பத்திப்‌ பொருளாகும்‌. அதனை வகைப்படுத்த 
முடிவது, | 
நொதிக்கச்‌ செய்யப்பட்ட உணவு எனவாகும்‌. 

புகையூட்டப்பட்ட உணவு எனவாகும்‌. 

பெறுமதி சேர்க்கப்பட்ட உணவு எனவாகும்‌. 

இரசாயன நீதியாக நற்காப்புச்‌ செய்யப்பட்ட உணவு எனவாகும்‌. 
பிரசாரண நீரகற்றல்‌ மேற்கொள்ளப்பட்ட உணவு எனவாகும்‌. 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


Dik “7 ட்ட பர்க்க 





2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
9 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


இயல்புகெடா (virgin) தேங்காயெண்ணெய்‌ தொடர்பான சரியான கூற்றினைத்‌ தெரிவுசெய்க. 

(1) உணவுகளைப்‌ பொரிப்பதற்கெனப்‌ பயன்படுத்த முடியாது. 

(2) சவர்க்காரத்‌ தயாரிப்பில்‌ அதிகளவில்‌ பயன்படுத்தப்படும்‌. 

(3) பிரித்தெடுக்கும்‌ வெப்பநிலை வீச்சு 90-100 °C ஆகும்‌. 

(4) பண்படுத்தாத தேங்காயெண்ணெய்க்கு ஒப்பிடுகையில்‌ குறைந்தளவு எதிரொட்சியேற்றிகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 

(5) பண்படுத்தாத தேங்காயெண்ணெயுடன்‌ ஒப்பிடுகையில்‌ அதிகளவு நிரம்பாத கொழுப்பமிலங்கள்‌ 
அடங்கியுள்ளன. 


பின்வரும்‌ கூற்றுகளைக்‌ கருதுக. 

A - ஓலியோரெசின்களில்‌ அரோமற்றிக்குச்‌ சேர்வைகள்‌ அடங்கியிருக்கும்‌. 

B - ஒலியோரெசின்‌ உணவுக்குச்‌ சிறப்பான சுவையையும்‌ மணத்தையும்‌ சேர்க்கும்‌. 
மேற்குறித்த கூற்றுகளில்‌, 

(1) A,B ஆகிய இரண்டும்‌ சரியானவையாகும்‌. 

(2) A சரியானதாக அமைவதுடன்‌ B பிழையானதாகும்‌. 

(3) B சரியானதாக அமைவதுடன்‌ A பிழையானதாகும்‌. 

(4) A சரியாக அமைவதுடன்‌ B யின்‌ மூலமாக அது மேலும்‌ விளக்கப்படும்‌. 

(5) BB சரியாக அமைவதுடன்‌ A யின்‌ மூலமாக அது மேலும்‌ விளக்கப்படும்‌. 


பொதியிடூ பதார்த்தமாக கண்ணாடிக்‌ கொள்கலனைத்‌ தெரிவுசெய்யும்‌ போது கவனிக்க வேண்டிய முக்கியமான 
விடயம்‌, 

(1) குறைவான நிறை (2) குறைந்த செலவு 

(3) கவர்ச்சிகரமான வடிவம்‌ (4) கவர்ச்சிகரமான நிறம்‌ 

(5) ஒளியிரசாயனத்‌ தாக்கம்‌ 


பல்வேறு பொதியிடல்‌ தொழினுட்பங்கள்‌ தொடர்பான சரியான கூற்றினைத்‌ தெரிவுசெய்க. 

(1) வெற்றிடப்‌ பொதியிடல்‌ சொசேஜஸ்‌ தயாரிப்பின்போது அதிகளவில்‌ பயன்படுத்தப்படும்‌. 

(2) ஆளுகை நிலைமையின்‌ கீழான பொதியிடல்‌ எப்போதும்‌ உணவு ஒட்சியேற்றமடைதலைத்‌ தவிரக்கும்‌. 

(3) கிருமியழிக்கப்பட்ட நிலைமையின்‌ கீழான பொதியிடலின்போது (aseptic packing) உணவு உற்பத்திப்‌ 
பொருளின்‌ நிறம்‌ பாதுகாக்கப்படும்‌. 

(4) பொதுவாக கிருமியழிக்கப்பட்ட நிலைமையின்‌ கீழான பொதியிடல்‌ பால்மா தயாரிப்பின்போது 
பயன்படுத்தப்படும்‌. 

(5) ஆளுகை நிலைமையின்‌ கீழான பொதியிடல்‌ பானங்களைப்‌ பதப்படுத்தும்‌ கைத்தொழிலின்போது 
அதிகம்‌ பயன்படுத்தப்படும்‌. 


கிருமியழிக்கப்பட்ட பாலைப்‌ போத்தலில்‌ அடைக்கும்‌ கைத்தொழிலில்‌ இருக்கத்தக்க அவதிக்‌ கட்டுப்பாட்டுப்‌ 

புள்ளிகளாக அமைவன, 

(1) கிருமியழித்தல்‌ வெப்பநிலை, முத்திரையிடும்‌ சூழல்‌, கொண்டுசெல்லும்‌ சூழலின்‌ வெப்பநிலை, 
போத்தலைக்‌ கழுவுதல்‌ 

(2) போத்தலைக்‌ கழுவுதல்‌, கிருமியழித்தல்‌ வெப்பநிலை, கிருமியழிக்கும்‌ காலவீச்சு, முத்திரையிடும்‌ 
சூழல்‌ 

(3) முத்திரையிடும்‌ சூழல்‌, போத்தலைக்‌ கழுவுதல்‌, விற்பனை .செய்யும்‌ இடத்தின்‌ சுகாதாரப்‌ பாதுகாப்புத்‌ 
தன்மை, வினியோகிக்கும்‌ சூழல்‌ 

(4) போத்தலைக்‌ கழுவுதல்‌, வினியோகிக்கும்‌ சூழல்‌, விற்பனை செய்யும்‌ இடத்தின்‌ சுகாதாரப்‌ பாதுகாப்புத்‌ 
தன்மை, கிருமியழிக்கும்‌ காலவீச்சு 

(5) கிருமியழித்தல்‌ வெப்பநிலை, கிருமியழித்தல்‌ காலவீச்சு, போத்தலைக்‌ கழுவுதல்‌, விற்பனை செய்யும்‌ 
இடத்தின்‌ சுகாதாரப்‌ பாதுகாப்புத்‌ தன்மை 


உணவின்‌ சாம்பலின்‌ அளவு பிரதிநிதித்துவப்படுத்துவது, 

(1) கொழுப்பின்‌ அளவை ஆகும்‌. (2) நார்களின்‌ அளவை ஆகும்‌. 
(3) கனிப்பொருட்களின்‌ அளவை ஆகும்‌. (4) கலோரியின்‌ அளவையாகும்‌. 
(5) விற்றமின்களின்‌ அளவையாகும்‌. 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


10 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





ERRA SEV ee ௯. ச an = Y= New vv ௪. ஈன ee 7 — 


48. மனிதரில்‌ காணப்படும்‌ ஒஸ்ரியோபோரோசிசு மற்றும்‌ சொரொப்தல்மியா (Xerophthalmia) ஆகிய 
நிலைமைகளுக்குக்‌ காரணமான குறைபாடூகள்‌ முறையே, 
(1) கல்சியம்‌, இரும்பு (2) விற்றமின்‌ 13, கல்சியம்‌ 
(3) கல்சியம்‌, விற்றமின்‌ & (4) இரும்பு, கல்சியம்‌ 
(5) கல்சியம்‌, விற்றமின்‌ D 


49. பின்வரும்‌ கூற்றுகளைக்‌ கருதுக. 
A - தைரொயிட்டுச்‌ சுரப்பியின்‌ தொழிற்பாட்டில்‌ அயடீன்‌ குறைபாடு நேரடியாகச்‌ செல்வாக்குச்‌ செலுத்தும்‌. 
B - கல்சிய அனுசேபத்தில்‌ அயடீன்‌ குறைபாடு மறைமுகமாகச்‌ செல்வாக்குச்‌ செலுத்தும்‌. 
மேற்குறித்த கூற்றுகளில்‌, 
(1) A,B ஆகிய இரண்டு கூற்றுகளும்‌ சரியானவையாகும்‌. 
(2) A சரியானதாக அமைவதுடன்‌ B பிழையானதாகும்‌. 
(3) சரியானதாக அமைவதுடன்‌ A பிழையானதாகும்‌. 
(4) A சரியானதாக அமைவதுடன்‌ Bullet மூலம்‌ அது மேலும்‌ விளக்கப்படும்‌. 
(5) ஒ சரியானதாக அமைவதுடன்‌ A யின்‌ மூலம்‌ அது மேலும்‌ விளக்கப்படும்‌. 


50. விசுக்கோத்து மற்றும்‌ பாண்‌ ஆகியவற்றின்‌ தயாரிப்பின்போது உற்பத்தியாளரொருவரினால்‌ கவனத்திற்‌ 
கொள்ளப்பட வேண்டிய சிறப்பான காரணியாக அமைவது, மாவிலுள்ள 
(1) நிறப்பொருளாகும்‌. (2) கொழுப்பின்‌ அளவாகும்‌. 
(3) நாரின்‌ அளவாகும்‌. (4) புரதத்தின்‌ அளவாகும்‌. 
(5) தாழ்த்தும்‌ வெல்லத்தின்‌ அளவாகும்‌. 


கச்‌ கரச 
-$ w ee 
350 si> 395 


aan nee யைட அய வைட பவட ட அட பவை அட அவையவை அமைய அட அய விடட அட அட அட அட அய மட அட அம டட அட பண்ன யனைய அமை ——————————————————————————— aes 
17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
11 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
8 Com Sao SEMEL 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


௩.6.6. (6.656) SoS க.பொ.த. (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை - 2020 
ஐ /azóð S66E@R/ புதிய / பழைய பாடத்திட்டம்‌ 


கமும்‌ ௫௦5 ஒக . . க 
பாட இலக்கம்‌ பாடம்‌ | உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ 


ஒன்‌ 269 50௦520%/புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌ 
| 5ஐ/பத்திரம்‌ | 





சே கழுகு 6௧6667 விசேட அறிவுறுத்தல்‌ : 
ஒல BBMOw0/ ஒரு சரியான விடைக்கு ஒது 01 6௨/01 புள்ளி வீதம்‌ 
இம்‌ ஓஜன/மொத்தப்‌ புள்ளிகள்‌ 1X 50 = 50 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
12 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


EO © AOOO ROOD / முழுப்‌ பதிப்புநிமையுடையது / All Rights Reserved] 


௨0௮௦9 060 - புதிய/பழைய பாடத்திட்டம்‌- New/Old Syllabus 


66 SDE EOR aer Mae ) 29 na 0652060666 இ eom 809௫ 0665508988 

இலங்கைப்‌ | SA er d D த ப டக்‌ ணக்களம்‌ இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 

t= of Be ந MBELE தைத்‌ து, 2996 , Sri Lanka Department of ல்லைல Lanka 

M 800௫ 6 0662608666 ௫ em Sma 0652608666 

ம்‌ னின்‌ உ. apartment of Exarainations, Sri Balika °°: இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
கணக்க easg ஐஇ; om (ceed eve) Soca, 2020 
கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை, 2020 
General Certificate of Education (Adv. Level) Examination, 2020 


80௦ இக II 
உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ 11 
Food Technolog II 


703 Des GODS 8௦890 mea - Ha 10 8 
மூன்று மணித்தியாலம்‌ மேலதிக வாசிப்பு நேரம்‌ - 10 நிமிடங்கள்‌ 
Three hours Additional Reading Time - 10 minutes 
வினாத்தாளை வாசித்து, வினாக்களைத்‌ தெரிவுசெய்வதற்கும்‌ விடை எழுதும்போது முன்னுரிமை வழங்கும்‌ 
வினாக்களை ஒழுங்கமைத்துக்‌ கொள்வதற்கும்‌ மேலதிக வாசிப்பு நேரத்தைப்‌ பயன்படுத்துக. 





அறிவுறுத்தல்கள்‌ : 
* இவ்வினாத்தாள்‌ 10 வினாக்களை 08 பக்கங்களில்‌ கொண்டுள்ளது. 

* இது A,B,C என மூன்று பகுதிகளைக்‌ கொண்டது. இம்மூன்று பகுதிகளுக்கும்‌ வழங்கப்பட்டுள்ள நேரம்‌ மூன்று 

மணித்தியாலங்களாகும்‌. (கணிப்பான்கள்‌ பயன்படுத்த இடமளிக்கப்படமாட்டாது) 

பகுதி A - அமைப்புக்‌ கட்டுரை பக்கம்‌ (2 - 7) 

%₹ நான்கு வினாக்களுக்கும்‌ இவ்வினாத்தாளிலேயே விடை எழுதுக. 
ஒவ்வொரு வினாவுக்கும்‌ தரப்பட்டுள்ள இடத்தில்‌ விடைகளை எழுதுக. தரப்பட்டுள்ள இடம்‌ உமது 
விடைகளுக்குப்‌ போதுமானது என்பதையும்‌ விரிவான விடைகள்‌ அவசியமில்லை என்பதையும்‌ 
கவனிக்குக. 


ம 
- - 
AS 7 


| 
+e 


பகுதி B, பகுதி C - கட்டுரை பக்கம்‌ 8) 

* B,C ஆகிய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும்‌ இரு வினாக்கள்‌ வீதம்‌ தெரிவுசெய்து நான்கு வினாக்களுக்கு 
மாத்திரம்‌ விடை எழுதுக. உமக்கு வழங்கப்பட்டுள்ள தாள்களை இதற்குப்‌ பயன்படுத்துக. 
இவ்வினாத்தாளுக்கென வழங்கப்பட்ட நேர முடிவில்‌ பகுதி A மேலே இருக்குமாறு A,B,C ஆகிய 
மூன்று பகுதிகளையும்‌ ஒன்றாகச்‌ சேர்த்துக்‌ கட்டியபின்‌ பரீட்சை மேற்பார்வையாளரிடம்‌ கையளிக்குக. 
வினாத்தாளின்‌ B,C ஆகிய பகுதிகளை மாத்திரம்‌ பரீட்சை மண்டபத்திலிருந்து வெளியே எடுத்துச்‌ 
செல்ல அனுமதிக்கப்படும்‌. 


ர்‌ 
se 
ச்‌ 


ர்‌ 
ose 
ச்‌ 


பரீட்சகரின்‌ உபயோகத்திற்கு மட்டும்‌ - 


[பகுதி | வினா கல | புள்ளிகள்‌ 

















EE 
EE அடைத்தாள்‌ பரண! | | 
[தன்‌ மயா எ து இதந்த து TT 
e C s |] 1 I i னை 
ற சண னை எனனை ட்‌ வை விப அண்டை. 
EE © ry > EO) Ei 
17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
13 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





ன ல த்‌ நாத்‌ நா்‌ ச E ERA VE V ர Av are ர 

















இந்நிரலில்‌ 
எதனையும்‌ 
எழுதுதல்‌ 

ஆகாது. 


பகுதி A - அமைப்புக்‌ கட்டுரை 
எல்லா வினாக்களுக்கும்‌ இத்தாளிலேயே விடை எழுதுக. 
(ஒவ்வொரு வினாவுக்கும்‌ 100 புள்ளிகள்‌ உரித்தாகும்‌.) 





1. (A) மனிதர்‌ தமக்கிடை வாரு விடைக்கும்‌ 04 வபுள்ளிக வி அ IL ones விவரிக்கும்‌ 
அபிப்பிராய பேதமுடைய எண்ணக்கருக்கள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 


(1) மனிதனை மையமாக்கிக்கொண்ட கருத்து 


௨௨௨௨௧௨௨௦௨௦ ௧௬௨ ௧௨௨௧௦௨௧௨௨௨ ௨௨௪ ௨௨௨௨௭௨௨௨௨௨ ௨ ௨௨௦௨௨௨௦௨௦௨ ௨௦௨௦௨ ௧௨௦௨௦௨௨௨௧௨ ௨௨௦௨ ௨௦௨ ௨௨௨௨௧ ௨ ௨௨ ௨௨௦௨ ௧௨ ௨௨௨௨௧௨ ௨௨௦௨௨௨ ௨ ௨௨௨ ௨௨௦ ௨௨௦ ௨௨௨௨௨ ௨௨ ௨௨௦ ௨௨௨௨ ௨௨௨௦ ௨௨௨௦௨௦௨௨௦௬ 


(B) பின்வரும்‌ செயற்பாடுகளின்‌ மூலமாக நிகழும்‌ மாசடைதலைக்‌ கட்டூப்படூத்துவதற்கான முறை 
ஒவ்வொன்றைக்‌ குறிப்பிடுக. 
(1) விவசாய திராக்ரர்களில்‌ டீசல்‌ தகனம்‌ காரணமாக நிகழும்‌ துணிக்கை வெளியேற்றம்‌: 
Spark plug சுத்தப்படுத்தல்‌ / வினையூக்கி filters பயன்படுத்துதல்‌ / பெற்றோல்‌ 


(2) விவசாய நிலங்களிலிருந்து நிலமேல்‌ நீர்மூலங்கள்‌ வரை மேலதிக போசணைப்‌ பொருள்கள்‌ 
ஓடிவழிதல்‌: 
பசளைகள்‌ விவசாய இரசாயனங்களை வழங்காது சிறப்பு மட்டத்தில்‌ வழங்குதல்‌ / 


(C) பாடசாலை மாணவர்களுக்கு நிறையுணவு வேளையை வழங்குவதன்‌ அனுகூலங்கள்‌ இரண்டைக்‌ 
குறிப்பிடுக. 


eo G85 esses o ளட ௨௨ ௨௨௨ ௨௨௨௨௨௨ ௨௨ ௨௨௨௦ ௨௦௨௨௦ ௨௨ ௨௨ ௨௨௨௨ ௨ ௨௨ ௨௨ ௨௨ ௨௨௨ ௨௨௨௨௦௨௦௨௦௨ ௦௨௦௨௦௨௦ 


(D) உடனடி உணவுகளை (instant foods) அடிக்கடி உண்பதால்‌ ஏற்படும்‌ பிரதிகூலங்கள்‌ இரண்டை 
எழுதுக. 


ஷாவை 


(1) கொழுத்த உடல்‌ / தொற்றா நோய்கள்‌ 


௩௨ ௨௨௦௨௨௬௨௭௪௪ ௨௭௨௨௭௨௭௨௭௨ ௭௪௦௨ ௨ உ மீட) 8௨௨௨௦௨௭௨௬6 ௦௨௭௪ ௨௧௨௪௨௭௨௬௪௦ உ ௨௦௨௦௨ ௦ உ ௨ ௨௨ ௨௨ ௨௨ உ ௨௨௨ ௨௨ ௨௨ ௨ ௨ ௨ ௨௨ ௨௨ ௨ ௨ உ ௨ ௨௨ ௨௨ உ உ ௨ ௨௨ உ ௨ உ ௨ ௨ உ ௨ ௨ உ உ ௨௨ ஈ 


2) இதய நோய்கள்‌ /நீரிழிவ்‌...........................பப.ப்ப்ப்ப்ப்ப்ட்பட்பப. 


(E) பல்வேறு காரணங்களினால்‌ உணவு பழுதடையலாம்‌. பின்வரும்‌ ஒவ்வொரு உணவு பழுதடைதல்‌ 
நிலைமைக்குமான ஒரு காரணம்‌ வீதம்‌ குறிப்பிடுக. 


உணவின்‌ பழுதடைதல்‌ நிலைமை 


(1) பாண்டலடைதல்‌ 


(2) வெட்டிய சில பழங்களில்‌ கபிலநிறம்‌ ஏற்படல்‌ 


(3) பால்‌ உற்பத்திப்‌ பொருட்களில்‌ புளிப்புச்‌ சுவை 
விருத்தியடைகல்‌ 









கொழுப்பு ஒட்சியேற்றம்‌ 





(உணவிலுள்ள பொலிப்பினோல்‌ நொதியம்‌ மூல்ம்‌) 


(4) பாண்‌ துண்டின்‌ மீது கரிய நிற அடையாளம்‌ 
விருத்தியடைதல்‌ 


உ௨௨௨௭௪௨௪௨உ ௭௨௭௨௭௭௨௧௨௨ ௬௪௭௪௭௪௭௨௭௪ ௭௪௨௧ ௪ ௨௪ ௨௨௨௦௨௨௭௬௧௪ ௨௨௨௨௦௨ ௨௨௦௨ ௪௨௨௨௧௨ ௨ ௨ ௨ ௨௧௨ ௨ ௨௨௨௨ ௨ ௨ ௨ ௨௨ ௨௨௨௨ ௨5% ௨௨ ௨௪ ௨ ௨ ௨4௨ ௨ ௪ ௪ ௪ ௪ ௪ ௪௪ உ உ ௨ உ உ ௨ உ ௨ உ ௨௨ ௨ ௨௨ ௨ ௪ ௨௨௨ ௨௨௨ ௬ 


உ௨௨௨௨ ௭௬௨௨௭௪௨௭௨௧ ௨௨௭௦௪௭௦௨௭௨ ௭௨௨௭௨ ௭௨௭௪௭௨௭௨௧௨ ௨௧௨௧௦௧௨௧௨௧ ௭௪௭௪௭௨ ௭௬௪ ௨௨௨ ௨ ௨௨ ௨௨ ௨௧௦௨ ௨௨௦ ௪௨௨௧௨௧௦௨௨௨ ௨௨ ௨௨௨௨௧௦ ௨ ௨௨ ௨ ௨௨௨௨ ௨ ௨௨ ௨ ௨ ௨ ௪௨ ௨௨ ௨ ௨ ௪ ௨௨ ௨ ௨௨ ௨௨ ௪௨ ௨ ௨ ௨௨ ௨ ௨௨ ௨ ௨௨ ௨௨௨௨௪௬ 


உணவு பல்வகைமைப்படுத்தல்‌ / உணவு வீண்விரயத்தை இழிவாக்கல்‌ 
17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
14 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 















A 
ee ek) C ப ப்பட... 


"ல ccc tl OLD ணை னை ணன 


(1 பின்வரும்‌ மூலிகைத்‌ தாவரங்களின்‌ பொருத்தமான இனப்பெருக்கல்‌ பதார்த்தம்‌, மூலிகையாகப்‌ 
பயன்படூத்தப்படும்‌ தாவரப்‌ பகுதி ஆகியன ஒவ்வொன்று வீதம்‌ எழுதுக. 


ல்‌ த மூலிகையாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ம பண்களை: தாவரப்‌ பகுதி 


(1) கீரிப்பூண்டு (அரத்தை) 


(2) நீர்பிரமி (லுணுவில) 


(3) இஞ்சி 


2. (A) (1) இலங்கையின்‌ உலர்வலய விவசாயிகளினால்‌ அதிக மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும்‌ 
மாதங்களைப்‌ பெயரிடுக. 


(2) காற்றின்‌ வேகத்தை அளவிடப்‌ பயன்படும்‌ உபகரணத்தைப்‌ பெயரிடுக. 


அனிலமானி 


(3) வானிலை மத்திய நிலையத்தில்‌ மழைமானியை நிறுவும்போது கவனத்திற்‌ கொள்ள வேண்டிய | - 
காரணிகள்‌ இரண்டைப்‌ பட்டியலிடூக. | 


G) .. சமதளமான இடமாதல்‌ / ஆவியாதல்‌ தட்டிலிருந்து SM தூரத்தில்‌ தாபித்தல்‌ 


அமைதல்‌ புறத்‌ தடைகளின்‌ உயரத்தைப்‌ போல நான்கு மடங்கு 
தூரமாதல்‌ (வேறு பொருத்தமான விடைகள்‌) 


௬ . . . . 
fa க சானா Ta A cn உ YY YY 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தற)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
15 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
(B) சவர்நீர்‌, உவர்நீரச்‌ சூழற்றொகுதிகளுக்கான உதாரணம்‌ ஒவ்வொன்று எழுதுக. ணம்‌ 
சூழற்தொகுதி உதாரணம்‌ பி 
சவர்நீரச்‌ சூழற்றொகுதி _ கண்டல்‌ நிலம்‌ / கழிமுகம்‌ ere 
உவர்நீரச்‌ சூழற்றொகுதி _ சதுப்பு நிலம்‌ ண்ண வைனை னை 


(C) காய்கறிகளின்‌ அறுவடைக்குப்‌ பிந்திய இழப்புக்களைக்‌ குறைப்பதற்கான முறைகள்‌ நான்கைக்‌ 
குறிப்பிடுக. 


(1) பொருத்தமான முதிர்ச்சி நிலையில்‌ அறுவடை செய்தல்‌ / அறுவடைக்கு முந்திய 


(3) AUUV. செய்வதற்கு. ,பொருத்தமான . முறைகளையும்‌ . உபகரணத்தையும்‌ . பயன்படுத்துதல்‌ . 
(4) கொண்டு செல்லலின்போது இழப்பு இழிவாகும்‌ முறைகளைக்‌ கையாளல்‌ / களஞ்சியப்படுத்தலின்‌ 
்‌ போது; கொண்டு ' செல்லின்பேர்து' 'பெர்ருத்த்ம்ான்‌ ' பெர்தியிட்ல்‌ பயன்படுத்தல்‌... 


(D) விவசாயத்தில்‌ பயன்படுத்தப்படூம்‌ மரபுரீதியான உயிரித்‌ தொழினுட்ப முறைகளுக்கான 
உதாரணங்கள்‌ இரண்டைப்‌ பட்டியலிடுக. 


(1) பாலை நொதிக்கச்‌ செய்தல்‌ / வினாகிரி தயாரிப்பு / ஜாடியில்‌ போடுதல்‌ 


(2) . சேதனப்‌ பசளை உற்பத்தி / மரபுரீதியான பீடைக்கட்டூப்பாட்டு முறைகள்‌ 


(E) வெற்றிகரமான முயற்சியாளரொருவரின்‌ சிறப்பியல்புகள்‌ இரண்டைப்‌ பட்டியலிடுக. 
(1) தன்னம்பிக்கை / அர்ப்பணித்து செயற்படல்‌ / ஒத்துப்போகும்‌ ஆற்றல்‌.......................... 


(ஐ) புரிந்துணர்வு / இலக்கை அடைவதற்கான ஆர்வம்‌ / முயற்சியுடமை 


௨௨௨௨௨௦௨௦௨௧ ௦௨௨௨௧௨ ௨௦௨௨௨௬௨௨௨௨ ௨௦௨௨௨௨௨௨௨௨ ௨௨௨ ௨௨௨௦௨௨௨௨௨௨ ௨௨௨௨௨௨௨௨௨௨ ௨௨௨௦௨௨௧௨௦௨ ௨௨ ௨௨௨௨௨௦௨௨௨௨ ௨௨௧௨௦ ௨௨௨ ௨௧ ௨௨ ௨௨௦௨௨ ௨௨௦ ௨௨௨௦ ௨௨௨௨௨௨௨௨௦௨ ௨௦௦௦௦௦௦௦௨௦ 


(F) மூலிகைத்‌ தேயிலை உற்பத்தி தொடர்பான முயற்சியொன்றின்‌ நிகழ்வுகள்‌ சில வருமாறு. அவை 
வணிகத்தில்‌ நிகழும்‌ அகச்சூழல்‌ மாற்றமா, புறச்சூழல்‌ மாற்றமா எனக்‌ குறிப்பிடுக. 
(1) மூலப்பொருள்‌ விநியோகம்‌ குறைவடைதல்‌ காரணமாக உற்பத்தி குறைவடைதல்‌ 


புறச்சூழல்‌ மாற்றம்‌ 


(2) உற்பத்திச்‌ செயன்முறையிலுள்ள குறைபாடுகள்‌ காரணமாக தேயிலையின்‌ தரம்‌ 
குறைவடைதல்‌ 


.. அகச்‌ சூழல்‌ மாற்றம்‌ 


ர ரர ர ர Pe கா ர ர ர ரர ர ர ர ர ர ர ர ட ட ர ர ரர ட ட ர ட ர ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ர ட ர ட ட ட ர ட ட ட ட ட ட ப த ம ம த ட ட த ர த த ம த த ம ம ம ன 


(G) உணவு உற்பத்தி வணிகமொன்றை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சந்தைப்படுத்தல்‌ திட்டம்‌ 
தயாரிக்கப்படுவதற்குரிய காரணங்கள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 


அறிந்துகொள்ள லப்‌ பொருட்களை பெற்றுக்‌ கொள்ளல்‌ A j " பெ௱ல்‌ 
(H) AA RE க்‌ கூறுகள்‌ ரண்டைக்‌ ச ப்பிடுக, தாடர்பான அறிவைப்‌ பெற 


ர ர ர ர ர ர ட ர ர ட ட ட ர ட ட ட ர ட ட ட ட ட ட ர ட ட ட ட ட ர ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட த ப ட ட ட ட ட ட ட ட ட ம ட ம த ம ம 


(தத ர நா ரர ர ரர ரர ர ர ர ர ர ர ர இ ட ரா இட ர ட ர ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ர ட ட டு ட ட ட ட ட ட ட ட ட ட ட ர ட ட த ட ம ட ர ர த ட ட ட ம ம ம ப த ட ட ட ட ட ட ம த ம ம ம ப ம ம ம ம ட ர ம ம ம 





r . . = . ௬ * 
oo. we ஓ சவ arne è t rere re re 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
16 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





(1) மென்‌ தொழினுட்பவியல்‌ பயன்பாட்டூடன்‌ தொடர்பான இடர்கள்‌ மூன்றைக்‌ குறிப்பிடுக. 


இர ர ர ர ர ர ர ர ர ர ட ட ட ர ட ட ரர ட ட ட ட ட ட இர இ ட ட ட ட இ ட ட ட ர ர ர இ ட ட ட ர ட ட ப ட ட ட ட ட ட ட ர ட ர ர ர ர ட ர ட ட ட ட ட ட ல ப ட ட ட ட ட ப ர ட ட ட ட ட ட ட eee ம ம ய 


(J) குவியல்‌ முறை, குழி முறை ஆகிய இரண்டும்‌ அதிகளவில்‌ பயன்படுத்தப்படூம்‌ கூட்டெருத்‌ 
தயாரிப்பு முறைகளாகும்‌. இலங்கையில்‌ பயன்படுத்தப்படும்‌ வேறு கூட்டெருத்‌ தயாரிப்பு முறைகள்‌ 
இரண்டைப்‌ பெயரிடூக. 


ma a eee eee ர இ ரா ர eC eee eee ர ர ர ட ர ட ட ர ர ட ட ட ட ட ர ட ட ட ட ட ட ட டர ர ட ட ட ட ட ட ட ட ட ட ட ர ர ர ர ர ர ட ட ட ர ர ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட 


3. (A) மரபுரீதியான உணவுத்‌ தொழினுட்பங்கள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 


ரோ ரர ரர ர ர ர ர ர நான ர ர ர ர ர ட ட ட ட ர காட காட இட ர இட ட க சாடு ட ர ர ர ட ட ட ட ர ட ட ர த ட ர ர ர ட ர ர ட MNT SGi»... 


(B) இலங்கையில்‌ காணத்தக்க பிரதான மனித போசணைக்‌ குறைபாடுகள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 
(1) இரும்பு குறைபாடு 


இதோ இர ரர ரர ரர ர ர ர ர ர ர ர ட ர ர ர ட ர ட ட ட ர ட ர ர ட ர ட ர ட ட ட ர ட ட ட ர ட ட ட ட ட ர ட ர ட ட ட ட ட ட ர ட ட ட ட ல ட ர ர ட ட ட ட ட ட ட ட ப ம ர ர ட ட ட ட ப ட ட 


நர ர உபா அ ர ரர ரர ர ர ர ட eee ட ட Fee ee ட அர ர ட ர ர ர இ ர ர ட ட ட ட ட ட ட ர ட ட ர ட ட இ ட ர ட ர ட ர ட ட ர ட ர ர ட ட ட ர ட ர ட ர ட ட ட ட ட ட ட ர ட ட ட ட ட ப ட ட 


(C) உணவுப்‌ பதார்த்தத்தின்‌ தரத்தைச்‌ சான்றுப்படூத்துவதன்‌ அனுகூலங்கள்‌ நான்கைப்‌ பட்டியலிடுக. 
ர வு தொடர்பான நுகர்வோரின்‌ நம்பக யமைட மேம்படுத்தல்‌ ea a 


Cl ந ன ATLL ee ர ர ee 


AE ISDS. ளி சோ சா ர ர ர ee eee eee ட ட ட ட ட ர ட ட ட ர ட ட ட ட ட ட ட ட ட ட ர ர ப ட ட ட ர ட ர ட ர ர ட ர ட ட ட ட ட ட a ல ர) 


(D) காய்கறி மற்றும்‌ பழ உற்பத்திகளின்‌ சூத்திரமாக்கலிற்குரிய (formulation) தகவல்களைப்‌ 
பெறத்தக்க தேசிய நிறுவனங்கள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 
(1) தொழில்துறை தொழிநுட்ப நிறுவனம்‌ 


ரூ ர ரர ர ர ர ட ர ர ர ர இ ட ட ர ட ட இ ர ர ர ர ட ர ட ட ட ட ட ட ட ர ட ட ர ட ட ட ர ர ர ட ர ர ர ர ர ர ப ட ட ட ட ட ட ட ட ட ர ப ட ட ர ட ட ர ட ட ர ட ட ர ப ட ட ப ய 


(E) வீதி உணவுகளை (street foods) உட்கொள்வதனால்‌ மனித ஆரோக்கியத்துக்கு ஏற்படும்‌ 
பாதகமான விளைவுகள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. | 


(F) (1) உணவுப்‌ பல்வகைமையாக்கத்தின்‌ அனுகூலங்கள்‌ மூன்றைக்‌ குறிப்பிடுக. 


(i) விருப்புக்கேற்ப உணவைத்‌ தேர்ந்தெடுக்க முடிதல்‌ 


ர ர ட ட ட ட சா ட ர ர ர ட ட ட ட ட ட ட ர ர ர ட ட ட ட ட ட ர ட ட ட ர ர ட ட ட ட ட ட ட ர ர ட ட ர ர ட ட ர ர ட ட ட ட ட ட ட ட ட ர ப ட 


ரர ரர ரர ர ரர ர ர ர ர ர ட ர ர ர ட ட ட ட ல ட ட ட ட ர ட ட ர இ ர ட ட ட ட ட ட ட ட ர ர ட ட ட ட ர ர ட ட ட ர ட ர ட ர ட ர ர ப ட ட ட ப ட ர ட ட ட ர ர ர ர ர ர ப ர ட ட ர ர ர ர ட ப ட ர ட ட ப ப: 








17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
17 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


(2) அன்னாசியிலிருந்து தயாரிக்கப்படும்‌ பல்வகைமையாக்கம்‌ செய்யப்பட்ட உணவு உற்பத்திகள்‌ 
இரண்டுக்கு உதாரணம்‌ தருக. 


© ர க க க அகத 42 தக க த த த ர த த ர ர ர ர ர ர ர ட த ர ர த ட த ர ர ட ட ட ட ட ட டு டு ட ட ட ட ர ட இ ர ட ட ர ர ர ர ர ர ர ர ர ர ர ர ர ர இ இ ர ர ர ர ர ரா 


௨௨௦௨௨௨௨௧௦4 ௨6௦ ௨௨௨௨௨௨ ௨௨௨௨௨௨௨௨௨௨ ௨௨௨௨௦௨௨௨௦௨ ௨௨௦௨௨௦ ௨௦௨௨௦௨௨௦௨௨ ௨௨௦௨௨௨௧௨௨௨ ௧௨௨௨௧௨௦௨௨௨ ௨௨௨௨௨௧௨௦௨௨ ௨௧௨௨௨ ௨௨௨௨௨௨௨௨௧௨ ௨௨௨௨௨௦ ௨௨௦௨௨ ௨௨௦௦௨௨ 


(G) மிளகு மற்றும்‌ அரிசிமா ஆகியன கலந்து தயாரிக்கப்பட்ட இன்சுவைப்‌ பண்டங்கள்‌ 
சிவனொளிபாதமலை யாத்திரையின்போது அதிகளவில்‌ பயன்படுத்தப்படும்‌. சிவனொளிபாதமலை 
யாத்திரையின்போது மேற்குறித்த இன்சுவைப்‌ பண்டங்களை உண்பதற்கான விஞ்ஞானபூர்வ 
நோக்கங்கள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 


eeereee க அ அ அ அ ஆத We இ இ இ இ இ இ கட டர்ன்‌ இ ர இ ர இட ட ட ட ப ட ட 0 ட த ர ர ர சர ர ப னி ர ர ரா 


(2) ... சக்தி நிறைந்த உணவொன்றினைப்‌ பெற்றுக்‌ கொள்ளல்‌ / உடல்‌ 


௨௨௨௨௨௨ ௰௨% ote oS ௨௨ ௨௨௨௦௨௨ ௨௨ ௨௦ ௨௨௦ ௨ ௨௨ ௨௨ ௨ ௪ ௨ ௨ ௨ ௨௨௦ ௨௧ ௨௧௨௧ ௨௩% ௦ 53”௦௨ ௧௦௨௨௦௨ ௨௨௨௨௧௦௨௨௨௨ ௨௨௨௨௨ ௨௨௨௨௦௨௧௨௨௨ ௨௨௨௦௨௨௨௨௨௨ ௨௨௨௨௫௪ ௧௦௨௨௧௨ 


வெப்பநிலையைக்‌ கட்டுப்பாட்டில்‌ வைத்தல்‌ 


(H) பிரசாரண நீரகற்றலின்‌ அனுகூலம்‌ மற்றும்‌ அதற்கான உதாரணம்‌ ஆகியவற்றை எழுதுக. 
(1) பிரசாரண நீரகற்றலின்‌ அனுகூலம்‌ .. உணவு, பழுதடைதலைக்‌ கட்டுப்படுத்தல்‌ 


(2) உதாரணம்‌ பபழ ஜாம்‌ / கறுவாடு........................ 


(1) தேங்காயெண்ணெயைத்‌ தூய்மையாக்கும்‌ போது பயன்படுத்தப்படும்‌ செயன்முறைகள்‌ இரண்டைக்‌ 
குறிப்பிடுக. 





௨௨௨௦௨௨ ௨௨௨௨ ௨௨ ௨௨௨௦ ௨ ௨ ௨௨௨௨ ௨௨௨௨ ௨௨ ௨ ௨௨௦ ௨ ௨௨ ௨ ௨௨௧ ௨௨ ௨ ௨௨௨௨ ௨௨௦ ௨ ௨௨ ௨௨௦ ௨௨௨௨௨௨௦௨௦௨ ௧௨௨ ௨ ௨௨௨௨௦௨௨௨௨௨ ௨௨௦௨௦௨௨௨௨௨ ௨௧௧ ௦ ௨௦௨ ௨௨௨௧௦௨௧௨௧௦ ௧௧௨௧௧௬௧௧௧௧ 


(J) சார எண்ணெய்‌ வகைகள்‌ இரண்டைப்‌ பெயரிடுக. 


கறுவா எண்ணெய்‌ 


4.(A) (1) அவிக்கும்போது அரிசிமணியினுள்‌ நிகழும்‌ பெளதிக இரசாயன மாற்றங்கள்‌ இரண்டை 
எழுதுக. 


(2) சந்தையிலுள்ள அரிசி வகைகளை வகைப்படுத்துவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ பரமானங்கள்‌ 
இரண்டைக்‌ குறிப்பிடுக. 


(1) தயாரிப்பு முறை ட eee ee ட்டம்‌ 
(2) .. DIA. தவிட்டின்‌. நிறம்‌ ப 


(B) (1) முளைக்காத அவரை வித்துக்களை உணவாகக்‌ கொள்வதை விட முளைகட்டிய 
அவரை வித்துக்களை உணவாகக்‌ கொள்வதன்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ போசணை ரீதியான 
அனுகூலங்கள்‌ மூன்றை எழுதுக. 





fi a rT ee a srete எண்ம எம 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
18 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





LAA dU UI AIT ATAANLNESA VV INV EASES 





: A ன்‌ š j À . |இந்நிரலில்‌ 
(2) காலை உணவுக்கான தானியக்‌ கலவையின்‌ கூறாக சோயா அவரையைப்‌ பயன்படுத்துவதன்‌ | எதனையும்‌ 


அனுகூலத்தைக்‌ குறிப்பிடுக. கடப்பது 


இடு வா னான்‌ வு ர ரி னா னா வா வ க ர ர ர ர ர ர ர ட ர ட ர ர ர ர ட ட ட ட ர ர ட ர ட ட ட ட ர ர ர ட ர ட ர ர ட ட ட ட ட ட ர ட ர ர ல 


(3) சந்தையிலுள்ள சோயா உணவு உற்பத்திகள்‌ இரண்டைப்‌ பெயரிடுக. 


(i) சோயா யோகட்‌ / சோயாப்‌ பால்‌ 


இர ரர ரர ரர ர ரர ர ர ர ர ர ர ர ர ட ட ர ட ர ர ட ட ர ட ட ட ட ட ட ட ர ட ட ட ட ட ப த ட ர ட ட ட ர ட ட ட ர ர ட ட ட ர ர ர ர ர ட ட ர ர ட ர ட ட ட ட ட ட ட ர ட ட ர ட ட ட ட ப ப 


(C) (1) பதப்படுத்தப்பட்ட உணவுகளில்‌ எதிரொட்சியேற்றிகள்‌ சேர்ப்பதன்‌ அனுகூலமொன்றை 
எழுதுக. 
கட்டப்பட்ட பப ப்பன்‌ 4 1௧% ௮) ளன பாணனை படர 

(2) மனித உடலினுள்‌ உணவில்‌ அடங்கியுள்ள இயற்கை எதிரொட்சியேற்றிகளின்‌ தொழிற்பாட்டைக்‌ 
குறிப்பிடுக. 
புற்று நோய்க்‌ கலங்களை அழித்தல்‌ / சுயாதீன பிணைப்புகள்‌ மூலம்‌ கலங்களில்‌ 


இர ரர ரர ரர ர ர ர ர ர ர ர ர ட ட ர ர ர ர ட ட ட ட ர ட ட டர இர ட ட ட ட ர ர ர ர ட ட ட ட ர ட ட ட ட ர ட ட த ட ம ட ப ட ம ட ப ட ம ட த ல ர ட ம ம ட ட ட ட ட ம ப ம ப ம ப. 


(3) உணவிலுள்ள நீரில்‌ கரையும்‌, கொழுப்பில்‌ கரையும்‌ இயற்கையான எதிரொட்சியேற்றிகளுக்கான 
உதாரணம்‌ ஒவ்வொன்றைக்‌ குறிப்பிடுக. 


(1) நீரில்‌ கரையும்‌ எதிரொட்சியேற்றி _ விற்றமின்‌ C 


ட ர த ர ர ர ர ர ர ர ர ர ர ர இ ட ர ர ர ர ர ர ட ர E ட ட ல: 


(2) கொழுப்பில்‌ கரையும்‌ எதிரொட்சியேற்று கிவி ஸ்வச்‌ லச சதல 6 எச்ச 5 
(1) தகரத்திலடைக்கப்பட்ட உணவு உற்பத்திப்‌ பொருளுக்கான பொதியைத்‌ தெரிவு செய்யும்போது 
கவனத்திற்‌ கொள்ள வேண்டிய காரணிகள்‌ நான்கைக்‌ குறிப்பிடுக 


(1) .. உணவுடன்‌. தாக்கம்‌. புரியாதிருத்தல்‌.................................... பப்பட்‌. 


(2) ..நன்கு.. ஒடுக்கக்‌. கூடியதாக. . இருத்தல்‌ 


(இது இ இ ர ர ர ர ர ர ர ர ர ர ர ட ட ட ட ட டர ர ட ட ர ர ட ட ட ட ட ப ர ட ட ட ட ர ட ட ட ட ட ட eee eee ல ட ல ய a 


ம ர ere ewe ர ர ee ee எ சி Fee eee ர ட ட ட ட ட அ ட ட ட ட ட ட ட ட ப ட 0 ட | சா இ ட ட ட டர ர ட ர ட ர ட ட ர ர ட ர ர ட ட ட ட ட ட ட ட ட ட ட ட ர ட ட ட ட ட ப அ 0 ப) 


(4) செலவு குறைவாக இருத்தல்‌... பபப பப்பட்‌. 


ŒE (1) புதிய மீனை இனங்காண்பதற்குப்‌ பயன்படுத்தக்கூடிய புற இயல்புகள்‌ மூன்றைக்‌ குறிப்பிடுக. 
AC ப ணை கை ககக கைக கக ககக கக 


(இத இ ரர ர ர ர ர ரர ர ர ர ர ர ட ர ட ட இ டர ர ட ர ர ட ட ர ட ட ட ர ட ட ர ர ட ர ர ட ர ட ர ர ர ட ட ப ட ட ட ர ட ட ட ர ர ர ட ட ட ட ee ப ட ட ட ர ட ர ட ட ட ப ட E ர ப ம த ட ட ப ல ர ப ம E 


ரர ரர ரர ர ரி ர ர ர ர ர ர ர ட ட நாரா ர ட ர ட ட ட ட ட ர ட ர ட ட ட ட a ட ட ட ட ட ட ப eee eee eee eee ம த ட eee eee eee eee eee eee eee 


(மு புகையூட்டல்‌ OOOO 
(F) யோகட்‌ மற்றும்‌ ஐஸ்கிறீம்‌ ஆகியவற்றுக்கு இடையிலான பிரதான வேறுபாடுகள்‌ இரண்டைக்‌ 
குறிப்பிடுக. 


eeee eee ௨ ௪ ௨ ௬ சானி உ. உ உன்‌ ES, 2௭ உ உ உ உ உ ௬ ௬ i உ உ ௨ உ உ உ ௬ ௪ ௬ உ ௪ ௬ ௬ உ ௪ ௬ உ ௬ உ ௬ ௬ ஈ.ஈ ௬ ௬ 


இர ர ரர ர ர ர ர ர ர ர ர ர ர ரா ட ர ரா ர ர ர ர ட ர ட ட ர ர ட ட ட ட ட ட ட இ ட ட ட ட ட ட ர ட ர ட ர ட ட ட ட ட ட ட ட ர ட ட ல ம ல ட ம ம ப ட ட ட த ம ம த ட த ட த ம ம ம ம ம த ம அ ee ee eee 


(Over Run) 


ப 
ஆக்‌. அத்‌ 
As wW 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
19 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


மடி © OO GOOD / முழுப்‌ பதிப்புரிமையுடையது / All Rights Reserved] 


2AM SOGEGS — புதிய/பழைய பாடத்திட்டம்‌ — New/Old Syllabus 


Seto) SOO ogee BS meu ம்னு 210 ene 0666608666 இ eom Sma EQ 

2 இலங்கைப்‌ jj D ணைக்களம்‌ இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
NEW/OI D a Depnitrenton ப்சைத பதிலை க்க்ணம்‌.. Sri Lanka Department of Examinations, Sri Lanka 

வி M SOQ ce த்‌ நின 0662606666 & eom Sma 0652606665 
5 e பாம்‌ இலா Beat னர சான்‌ Y- SPAR இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


eOsam esr soga om (cae ose) லல, 2020 





கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை, 2020 
General Certificate of Education (Adv. Level) Examination, 2020 


HOS ஓக்க Il 
உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ 11 
Food Technology H 


கட்டுரை 
* பகுதி B பகுதி C ஆகிய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும்‌ இரு வினாக்கள்‌ வீதம்‌ தெரிவு செய்து, நான்கு 





வினாக்களுக்கு விடை எழுதுக. 
(ஒவ்வொரு வினாவுக்கும்‌ 150 புள்ளிகள்‌ உரித்தாகும்‌.) 


பகுதி B 


1. G) பின்வரும்‌ கூற்றினை உதாரணங்களுடன்‌ விவரிக்குக. 





“மென்‌ தொழினுட்பவியல்‌ எப்போதும்‌ எளிமையானதும்‌ இலாபகரமானதுமாகும்‌. '' 
Gi) இலங்கையின்‌ விவசாய உற்பத்திகளில்‌ காற்று, ஈரப்பதன்‌ ஆகியவற்றின்‌ செல்வாக்கை விவரிக்குக. 
(111) பொருத்தமான உதாரணங்களைக்‌ குறிப்பிட்டு, மூலிகை உற்பத்திகளைத்‌ தயாரிப்பதற்கென பல்வேறு 
தாவரப்‌ பகுதிகளைத்‌ தயார்செய்யும்‌ விதத்தை விவரிக்குக. 
2. (i) வணிகமொன்றை சரியாக முகாமை செய்வது தொடர்பில்‌ முக்கியமாக அமையும்‌ செயற்பாடுகளை 
விளக்குக. 
(ii) வீட்டில்‌ உடன்‌ பழங்கள்‌, காய்கறிகளின்‌ சுகாதாரப்‌ பாதுகாப்பிற்கென இரசாயனத்‌ தொற்றுநீக்கிகளைப்‌ 
பயன்படுத்துவதன்‌ ஆபத்து தொடர்பாக பொருத்தமான உதாரணங்கள்‌ தந்து விளக்குக. 
(111) உணவுப்‌ பயிர்‌ உற்பத்தியில்‌ வித்துக்கள்‌ மூலம்‌ பயிர்களை இனப்பெருக்குவதன்‌ முக்கியத்துவத்தை 
விளக்குக. 8 
3. (1) தேசியமட்ட உணவுப்‌ பாதுகாப்பை எட்டூவதில்‌ உணவுப்‌ பதப்படுூத்தலின்‌ முக்கியத்துவத்தை 
விவரிக்குக. 
(11) நீர்ச்சூழற்றொகுதி மாசடைவதற்கு மீன்பிடிக்‌ p பங்களிப்புச்‌ செய்யும்‌ விதத்தை விளக்குக. 
(111) பின்வரும்‌ கூற்றை விளக்குக. 
“நவீன உயிர்த்‌ தொழினுட்ப முறைகள்‌ சிலவற்றின்‌ பயன்பாடு மூலம்‌ பரம்பரையலகு வளப்‌ பாதுகாப்பின்‌ 
தேவை அதிகரிக்கச்‌ செய்யப்பட்டூள்ளது.” 


பகுதி C 


4. (1) உணவு உற்பத்திப்‌ பொருளொன்றுக்கான இலங்கை தரச்‌ சான்றிதழைப்‌ (SLS) பெறுவதற்குக்‌ 
கைக்கொள்ள வேண்டிய அடிப்படைப்‌ படிமுறைகளை சுருக்கமாக விளக்குக. 
(ii) நபரொருவரது கலாசாரப்‌ பின்னணியுடன்‌ இணைந்த உணவுப்‌ பழக்கம்‌, மனித போசணையில்‌ எவ்வாறு 
செல்வாக்குச்‌ செலுத்துமென சுருக்கமாக விவரிக்குக. 
(111) பாண்‌ தயாரிப்பின்போது பயன்படுத்தப்படும்‌ கூறுகளினதும்‌ பணைட வ்‌ பங்களிப்பை வலியுறுத்தி 
அதன்‌ அலகுச்‌ செயற்பாடுகளைச்‌ சுருக்கமாக விவரிக்குக. 


அ (1) வர்த்தக ரீதியாக காய்கறிகள்‌, பழங்கள்‌ ஆகியவற்றை இழிவுநிலையில்‌ பதப்படுத்தும்போது கவனத்திற்‌ 
கொள்ள வேண்டிய காரணிகளை விவரிக்குக. | 
(11) ஆழ்குளிரூட்டப்பட்ட மீன்‌ உற்பத்திகளைத்‌ தயாரிக்கும்போது பயன்படூத்தப்படும்‌ அலகுச்‌ செயற்பாடுகளை 
விளக்குக. 
(111) பண்படுத்தா தேங்காயெண்ணெயுடன்‌ ஒப்பிடும்போது இயல்புகெடா (virgin) கேங்காயெண்ணெயை 
உணவாகக்‌ கொள்வதன்‌ அனுகூலங்ளைச்‌ சுருக்கமாக விளக்குக. 


6. (1) உணவுப்‌ பொருளுக்கான லேபலிலிருந்து பெறத்தக்க தகவல்களை விவரிக்குக. 
Gi) புதிய உணவொன்றின்‌ சூத்திரமாக்கலின்போது புலுனுணர்வு மதிப்பீட்டின்‌ பயன்பாட்டைச்‌ சுருக்கமாக 
விளக்குக. 
(iii) உணவு உற்பத்தியின்போது பிரதான கூறுகளில்‌ நிகழும்‌ பெளதிக இரசாயன மாற்றங்களை 
உதாரணங்களுடன்‌ விவரிக்குக. 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தற)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
20 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





பகுதி B 


1. (1) பின்வரும்‌ கூற்றினை உதாரணங்களுடன்‌ விளக்குக. 


“மென்‌ தொழினுட்பவியல்‌ எப்போதும்‌ எளிமையானதும்‌ இலாபகரமானதுமாகும்‌.” 


% மென்‌ தொழினுட்பவியல்‌ எனப்படுவது, சுற்றுப்புச்‌ சூழல்‌ மற்றும்‌ அதன்‌ 
தொழிற்பாடுகளை பயனுள்ள முறையில்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதற்காகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ அறிவு, தொழினுட்பமுறைகள்‌ மற்றும்‌ உத்திகளாகும்‌. (10) 


** மென்‌ தொழினுட்பவியலானது, வன்‌ தொழினுட்பவியலிலிருந்து மாறுபடூவது 
மென்‌ தொழினுட்பவியல்‌ மனிதனின்‌ உள மற்றும்‌ அறிவின்‌ மீது 
தங்கியிருப்பதாகும்‌. வன்‌ தொழினுட்பவியலுக்கு பெளதிக உபகரணங்கள்‌ 


மற்றும்‌ பொறிப்‌ பாவணை அவசியம்‌. 


** மென்‌ தொழினுட்பவியல்‌ பற்றிய விளக்கம்‌ / அறிவு பூர்வமான உள்ளீடுகளை 


அடிப்படையானதாகையால்‌ பெளதிக அறிவு தொடர்பான செலவு மீதமாகும்‌. 
% மென்‌ தொழினுட்பவியலின்‌ விருத்தி அறிவினுள்‌ நிகழ்வதால்‌ மென்‌ 
தொழினுட்பவியலை மேம்படுத்துவதற்காக பெளதிக வளங்களோ முதலீடுகளோ 


அவசியமன்று. 


** மென்‌ தொழினுட்பத்தை உற்பத்தி செய்ய விசேட உட்கட்டமைப்பு வசதிகள்‌ 


அவசியமன்று. 
* மென்‌ தொழினுட்பவியலை ஈடுபடுத்திக்‌ கொள்ள அல்லது 
வினைத்திறனாக்குவதற்கு தொடர்பாடல்‌ உபகரணங்கள்‌ மற்றும்‌ 


தெழினுட்பங்களைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌ விசேடமாக மென்பொருள்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. மென்பொருள்களினால்‌ ஆற்றப்படும்‌ விளக்கம்‌ / 
அறிவு பாவனை உபகரண அல்லது நேரடியாக மேற்கொள்வதைவிட 
இலாபகரமானது. 


(பொருத்தமான விடைக்கு புள்ளி வழங்குக.) 


08 x 5 = 40 புள்ளிகள்‌ 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தற)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
21 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





1. (11) இலங்கையின்‌ விவசாய உற்பத்திகளில்‌ காற்று, ஈரப்பதன்‌ ஆகியவற்றின்‌ செல்வாக்கை 
விவரிக்குக. 


காற்றின்‌ பாதகமான செல்வாக்கு 

** அதிக காற்றினால்‌ தானியப்‌ பயிர்கள்‌ பாட்டத்தில்‌ சாய்வதால்‌ அறுவடை 
குறைதல்‌. 

“ காற்றின்‌ வேகம்‌ அதிகரித்தல்‌ காரணமாக ஒளித்தொகுப்பு மேற்பரப்பு 
பாதிப்படைவதால்‌ உணவுற்பத்தி குறைதல்‌. 

“ தாவரங்களில்‌ ஆவியயிர்ப்பு அதிகரித்து தாவரங்களில்‌ நீர்ப்பற்றாக்குறை 
ஏற்பட்டு உற்பத்தி குறைதல்‌. 

** அதிக காற்றினால்‌ தாவரங்களில்‌ பூ மற்றும்‌ அளம்‌ இலைகள்‌, காய்கள்‌ 
உதிர்வதால்‌ உற்பத்தி குறைதல்‌ 


“ பயிர்களுக்கு விவசாய இரசாயனங்கள்‌ விசிறும்போது தடை ஏற்படுவதன்‌ மூலம்‌ 
உற்பத்தி குறைதல்‌ 


** தூவல்‌ நீர்பாசனத்தில்‌ களத்திற்கு நீர்‌ கிடைக்காமல்‌ போவதன்‌ காரணமாக 
உற்பத்தி குறைதல்‌ 


காற்றின்‌ சாதகமான செல்வாக்கு 


+ பயிர்களில்‌ ஒளித்‌ தொகுப்பு வீதம்‌ அதிகரித்து உணவுற்பத்தி அதிகரித்தல்‌ 

“ பயிர்களில்‌ மகரந்த சேர்க்கைக்கு (இதமான காற்று) உதவுவதன்‌ மூலம்‌ 
உற்பத்தி அதிகரித்தல்‌. 

** காற்றாலைகளின்‌ உதவியுடன்‌ நிலக்கீழ்‌ நரை மேலுயர்த்தி செய்கை 
நிலங்களுக்கு பாய்ச்சுவதன்மூலம்‌ (பயிர்களின்‌) உற்பத்தி அதிகரித்தல்‌. 

“ பாரம்பரிய தானியப்‌ பயிர்‌ வளர்ப்பில்‌ எளிய கழிவுகளை அகற்றுவதற்காக 
காற்று முக்கியத்துவமாதல்‌. 

ஈரப்பதனின்‌ செல்வாக்கு 

“ ஈரப்பதன்‌ குறையும்போது அவியுயிர்ப்பு அதிகரித்து தாவரம்‌ 
வாடலுக்குட்படுவதால்‌ உற்பத்தி குறைதல்‌. 

“ ஈரப்பதன்‌ அதிகரிப்பதால்‌ நோய்த்தாக்கம்‌ அதிகரித்தல்‌ 
உரம்‌ : பங்கசு நோய்‌ 

% ஈரப்பதன்‌ அதிகரிப்பதால்‌ ஆவியுயிர்ப்பு குறைந்து நீர்க்கனியுப்பு அகத்துறிஞ்சல்‌ 
குறையும்‌ 

ஈரப்பதன்‌ அதிகரிக்க அவியயிர்ப்பு குறைவதால்‌ குளிர்ச்சியடையாது 
காற்றின்‌ செல்வாக்கு 05 x 5 = 25 புள்ளிகள்‌ 

ஈரப்பதனின்‌ செல்வாக்கு 05 x 5 = 25 புள்ளிகள்‌ 


17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
22 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





1. (iii) பொருத்தமான உபகரணங்களைக்‌ குறிப்பிட்டு, மூலிகை உற்பத்திகளைத்‌ 
தயாரிப்பதற்கென பல்வேறு தாவரப்‌ பகுதிகளைத்‌ தயார்செய்யும்‌ விதத்தை 
விவரிக்குக. 


மூலிகைத்‌ எனப்படுவது மனிதன்‌ மற்றும்‌ விலங்குகளின்‌ நோய்களைத்‌ 
குணப்படுத்துவதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌. 
பல்வேறு தாவரங்களும்‌ தாவரப்‌ பாகங்களுமாகும்‌ (10) 


தயார்‌ செய்யும்‌ விதம்‌ 


+ 


** மூலிகையாகப்‌ பயன்படும்‌ அறுவடை புதிய நிலையில்‌ மற்றும்‌ உலர்‌ 
முறையில்‌ தயார்‌ செய்யப்படும்‌. 


S அறுவடையாகப்‌ பெறப்படும்‌ எந்தவொரு ஆரம்ப அறுவடையும்‌ 
சுத்தப்படுத்தப்பட வேண்டும்‌. 
உதாரணம்‌ : தேவையற்ற பொருட்களை நக்குதல்‌, வேரிலுள்ள மண்ணை 


நக்குதல்‌, சிதைவடைந்த, நோய்‌ மற்றும்‌ பீடைத்தாக்கமுள்ள 
பகுதிகளை நக்குதல்‌. 


அறுவடையை உலர்த்துதல்‌ 


** இதமான காற்றில்‌ உலர்த்துதல்‌ உ + DW: பெலிமல்‌, ரனவரா 
“ கடும்‌ சூரியஒளியில்‌ உலர்த்துதல்‌ உ + DW : தேங்காய்ப்பூக்கீரை 
“ கனலியில்‌ உலர்த்துதல்‌ 

** நிலைக்குத்தாக தொங்கவிட்டு உலர்த்துதல்‌ உ + ம்‌ : வெங்காயம்‌ 


“ சுழற்சி முறையில்‌ வெப்ப நிலைக்குட்பட்டூுத்தல்‌ உ + ம்‌ : ஆவிப்பறப்புள்ள சேர்வைகள்‌ 


 புகையூட்டல்‌ அடங்கிய அறுவடை 


விடயம்‌ 3 
உதாரணம்‌ 2 
05 x 8 = 40 புள்ளிகள்‌ 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
23 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





2. (i) வணிகமொன்றை சரியாக முகாமை செய்வது தொடர்பில்‌ முக்கியமாக அமையும்‌ 
செயற்பாடுகளை விளக்குக. 


வளங்களை வினைத்திறனாகப்‌ பயன்படுத்திக்‌ கொண்ட வினைத்திறனான முறையில்‌ 
நோக்கங்கள்‌ அல்லது குறிக்கோள்களை பூர்த்திசெய்து கொள்வதற்கு உரிய 
தொழிற்பாடுகள்‌ உள்ளடக்கிய செயன்முறையின்‌ முகாமைத்துவம்‌. (10) 


முகாமை செய்யப்படும்‌ செயற்பாடுகள்‌ 


1. திட்டமிடல்‌ 
** வணிகத்தின்‌ நோக்கத்திற்கமைய அடைய வேண்டிய இலக்கைத்‌ தீர்மானித்தல்‌ 
“ அந்‌ நோக்கம்‌ அடையப்‌ பெற்றதை அறிதல்‌ 
“ அந்நோக்கத்தை அடையும்‌ முறையை இனங்காணல்‌ 
“ அந்நோக்கத்தை அடைவதற்கு வேண்டிய வளங்களை இனங்காணல்‌ 
2. ஒழுங்கமைப்பு 
** வணிகத்தினடிப்படையில்‌ ஒழுங்கமைப்புக்‌ கட்டமைப்பினைத்‌ தெரிவுசெய்தல்‌ 
S% அதற்குப்‌ பொருத்தமான பெளதிக வளங்களைத்‌ தெரிவு செய்தல்‌ 


% நேரம்‌ மற்றும்‌ பண ஒதுக்கீடு செய்தல்‌. 


3. செயற்படுத்தல்‌ 


** இதற்காக முகாமையாளரிடம்‌ தலைமைத்துவ இயல்புகள்‌ காணப்பட வேண்டும்‌. 
தொழிற்‌ பங்கீடு, தொடர்பாடல்‌, தீர்மானமெடுத்தல்‌, பிரச்சினைகளை தீர்த்தல்‌, 
ஒழுங்கிணைத்தல்‌. 

4. மதிப்பீடு 


** தொழிலாளர்களின்‌ அறிக்கைகளை ஆராய்தல்‌, இதற்கென 
ஒழுங்குமுறைப்படுத்தல்‌ மற்றும்‌ மதிப்பீடு மேற்கொள்ளப்பட வேண்டும்‌. 


பெயரிடல்‌ 05 x 4 = 20 புள்ளிகள்‌ 
விளக்கம்‌ 05 x 4 = 20 புள்ளிகள்‌ 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
24 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





2. (1) வீட்டில்‌ உடன்‌ பழங்கள்‌, காய்கறிகளின்‌ சுகாதாரப்‌ பாதுகாப்பிற்கென இரசாயனத்‌ 
தொற்று நீக்கிகளைப்‌ பயன்படுத்துவதன்‌ ஆபத்து தொடர்பாக பொருத்தமான 
உதாரணங்கள்‌ தந்து விளக்குக. 


இரசாயனத்‌ தொற்று நீக்கிகள்‌ எனப்படுபவை நுண்ணங்கிகளை அழிப்பதற்காகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ இரசாயனக்‌ காரணிகளாகும்‌. 


** உணவுக்காக எடுக்கப்படும்‌ பழங்கள்‌, காய்கறிகளை தொற்று நீக்குவதற்காக 
வர்த்தக தொழில்துறை விவசாயத்தில்‌ பரவலாகப்‌ பயன்படூத்தப்படூவது 
க்ளோரின்‌ அடங்கிய திரவங்களாகும்‌. 


“ எளிய சேதன அமிலங்கள்‌ (அசற்றிக்கமிலம்‌) மற்றும்‌ எளிய எதனோல்‌ 
கரைப்பான்கள்‌ இதற்கெனப்‌ பயன்படூத்தப்படும்‌. 


** தொழில்துறை அல்லது வர்த்தக ரீதியில்‌ பழங்கள்‌ / காய்கறிகள்‌ தொற்று 
நீக்கம்‌ செய்யப்படும்போது ஆளுகை நிபந்தனைகளின்கழ்‌ (வெப்பநிலை, pH, 
அமுக்கம்‌) ஆற்றப்படுவதன்‌ மூலம்‌ காய்கறி / பழங்களின்‌ தரம்‌ பாதிப்படையாது 
பேணிக்‌ கொள்ளலாம்‌. 


** வீட்டில்‌ அல்லது சந்தையில்‌ ஆளுகை நிபந்தனையிலன்றி சர்வ தொற்று நீக்கி 
அல்லது தெரிவு (antibiotic / Fungicides / insecticides / acids / bleach) 
பயன்படுத்தப்படுதல்‌. 


O உணவின்‌ போசணைத்‌ தன்மை குறைவு 


௦ பயன்படுத்தப்படும்‌ பழங்கள்‌, காய்கறிகளில்‌ இரசாயன மீதிகள்‌ உடலை 
அடைதல்‌. 


o தொற்று நீக்கிகளுக்கு ஒவ்வாமை கொண்ட நபர்களுக்கு பாதகமாதல்‌ 
௦ கழுவி நீக்கப்படும்‌ கழிவுநிர்‌ சூழலுக்கு பாதிப்பாதல்‌ 


அறிமுகம்‌ - 10 புள்ளிகள்‌ 
08 x 4 = 32 புள்ளிகள்‌ 


உதாரணம்‌ 02 % 4 - 08 புள்ளிகள்‌ 


o å —— `` 
17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
25 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





2. (iii) உணவுப்‌ பயிர்‌ உற்பத்தியில்‌ வித்துக்கள்‌ மூலம்‌ பயிர்களை இனப்பெருக்குவதன்‌ 
முக்கியத்துவத்தை விளக்குக. 


“ விவசாய நடவடிக்கைகளின்‌ போது புதிய பேதங்களைத்‌ தோற்றுவிக்க வித்து 
முக்கியமாதல்‌ 


“ ஒரு தாவரம்‌ அதிக எண்ணிக்கையில்‌ வித்துக்களைத்‌ தோற்றுவிப்பதனால்‌ 
அதிக எண்ணிக்கையான நாற்றுக்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


** வித்து தகாத காலத்தைக்‌ கழிப்பதனால்‌ தகாத காலங்களிலிருந்து பயிரைப்‌ 
பாதுகாக்க உதவும்‌ 


** வித்து முளைத்தலால்‌ கிடைக்கப்பெறும்‌ சில தாவர நாற்றுக்களில்‌ ஆணிவேர்‌ 
காணப்படுவதால்‌ வறட்சியான நிபந்தனைகளில்‌ தாவரங்களில்‌ தாக்குப்பிடிக்கும்‌ 
ஆற்றல்‌ கிடைத்தல்‌ 


“ பதியமுறை இனப்‌ பெருக்கத்தினால்‌ பெருக்கிக்‌ கொள்ள முடியாத 
தாவரங்களின்‌ இனப்பெருக்கத்திற்கு உதவல்‌. 


** ஓட்டுதலுக்கான ஓட்டுக்கட்டையைப்‌ பெற்றுக்கொள்ள வித்துமூலம்‌ 
இனப்பெருக்கம்‌ அவசியம்‌. 


“ வித்தானது நர்‌, காற்று, விலங்குகள்‌ போன்ற பல்வேறு காரணிகளால்‌ 
பரம்பலடைதல்‌ மூலம்‌ பாரிய பிரதேசத்திற்கு பயிரைப்‌ பரவலடையச்‌ செய்ய 


முடியுமாதல்‌. 


“ வித்துக்களால்‌ குறைந்த செலவில்‌ மற்றும்‌ ஏனைய இனப்‌ பெருக்க 
முறைகளைவிட இலகுவில்‌ புதிய தாவரங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


 பரம்பரையலகு பல்வகைமை அதிகம்‌ 


& இயற்கை உறங்கு நிலைக்கு மேலதிகமாக தகாத காலத்தை கழித்துக்‌ 
கொள்வதற்காக உறங்குநிலையை நீடித்துக்‌ கொள்ளல்‌ 


S% பரம்பரையலகு காப்பில்‌ முக்கியத்துவம்‌ பெறல்‌ 


05 x 10 = 50 புள்ளிகள்‌ 


யய ட 
17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தற)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
26 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





3. O தேசிய மட்ட உணவுப்‌ பாதுகாப்பை எட்டுவதில்‌ உணவுப்‌ பதப்படூத்தலின்‌ 
முக்கியத்துவத்தை விவரிக்குக. 


உணவுப்‌ பாதுகாப்பு 
தேவையான சந்தர்ப்பத்தில்‌ தேவையான அளவில்‌ மான உணவை நாட்டு 
மக்களால்‌ பெற்றுக்‌ கொள்வதற்குள்ள பெளதிக மற்றும்‌ பொருளியல்‌ 
இயலுமை தேசியமட்ட உணவுப்‌ பாதுகாப்பு எனப்படும்‌. 
(பாதுகாப்பு / போசணை / சகலராலும்‌) 


முக்கியத்துவம்‌ 


** மேலதிக உணவை பதப்படுத்தல்‌ மூலம்‌ வீண்‌ விரயம்‌ குறைந்து தேவையான 
காலத்தில்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள முடிதல்‌ 


“ பல்வேறு தயாரிப்பு முறைகள்‌ மூலம்‌ உணவின்‌ தரத்தை அதிகரித்துக்‌ 


கொள்ளலாம்‌ 

** பல்வகைமைப்படுத்தப்பட்ட உணவினை வேறுபட்ட விலைகளில்‌ 
சந்தைப்படுத்திக்‌ கொள்ள முடிவதால்‌ உற்பத்தியாளரின்‌ வருமான மட்டம்‌ 
உயரும்‌. 


** பல்வகைமைப்‌ படுத்தப்பட்ட உணவு தயாரிப்பினால்‌ நுகர்வோர்‌ விருப்பினை 
அதிகரித்து உணவுப்‌ பாதுகாப்பை ஏற்படுத்தலாம்‌ 


** பதப்படுத்தல்‌ முறைகள்‌ மூலம்‌ உணவினை நீண்டகாலம்‌ வைத்திருக்க 


கூடியதாயிருத்தல்‌ 
உதாரணம்‌ : பாலிலிருந்து யோகட்‌ மற்றும்‌ தயிர்‌ தயாரிப்பு 


** உணவுப்‌ பதப்படுத்தல்‌ தொழிற்சாலைகளைத்‌ தோற்றுவிப்பதன்மூலம்‌ தொழில்‌ 
வாய்ப்பு ஏற்பட்டு பொருளாதாரம்‌ உறுதி பெறல்‌ 


** பரபரப்பான தொழில்களில்‌ ஈடுபடுவோருக்கு இலகுவில்‌ தயாரிக்கப்படக்‌ கூடிய 
உணவுகளைப்‌ பெற்றுக்‌ கொள்ள முடிதல்‌ 


** உணவு பழுதடைதலைக்‌ குறைப்பதன்மூலம்‌ வீண்‌ விரயத்தைக்‌ குறைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. 


“ நற்காப்பு முறைகளைக்‌ பயன்படூத்துவதன்மூலம்‌ வருடம்‌ பூராவும்‌ உணவுத்‌ 
தட்டுப்பாடின்றி சந்தையில்‌ காணப்படுதல்‌. 

அறிமுகம்‌ = 10 புள்ளிகள்‌ 

(பகுதிப்‌ புள்ளிகளும்‌ வழங்கலாம்‌) 

8 விடயங்களுக்கு 05 புள்ளிகள்‌ வீதம்‌ 05 x 8 = 40 புள்ளிகள்‌ 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தற)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
27 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





3. (4) நீர்சூழற்‌ தொகுதி மாசடைவதற்கு மீன்பிடிக்‌ கைத்தொழில்‌ பங்களிப்புச்‌ செய்யும்‌ 
விதத்தை விளக்குக. 


** மீன்‌ பிடிப்‌ படகுகளை கடற்பூக்கள்‌ (corals) மீது நங்கூரமிடுவதால்‌ அவை 
பாதிப்படைதல்‌ 


% நீண்ட அடிப்பகுதியைக்‌ கொண்ட படகுகள்‌ காரணமாக  கடற்பூக்கள்‌ 
பாதிப்படைதல்‌ 


“ படகுகளினால்‌ வெளியிடப்படும்‌ எண்ணெய்‌ நீரில்‌ சேர்தல்‌ 


** கடலில்‌ மற்றும்‌ ஆற்றில்‌ படகுகளைச்‌ செலுத்தும்போது ஏற்படும்‌ விபத்து 
எண்ணெய்‌ அலலது இரசாயனப்‌ பொருட்களைக்‌ கொண்டு செல்லும்போது 
ஏற்படும்‌ விபத்துக்கள்‌ காரணமாக எண்ணெய்‌ மற்றும்‌ இரசாயனப்‌ பொருட்கள்‌ 
நீருடன்‌ சேருதல்‌ 


“ ஆழம்‌ குறைவான Hy நிலைகளில்‌ படகுகளைப்‌ பயன்படுத்துவதினால்‌ நீர்‌ 
கொந்தளிப்பு ஏற்படல்‌. இதனால்‌ நீர்‌ நிலைகளின்‌ அடியில்‌ உள்ள சூழல்‌ 
பாதிப்படைதல்‌ 


** இயந்திரப்‌ படகினால்‌ ஏற்படும்‌ அதிக சத்தம்‌ காரணமாக நர்‌ உயிர்களின்‌ 
நிலவுகைக்குப்‌ பாதகமான செல்வாக்குகள்‌ ஏற்படல்‌ 


“எ தள்ளு வலை, கரை வலை ட்ரோலிங்‌ வலை பயன்படுத்தி மீன்‌ பிடிப்பதனால்‌ 
இயற்கை சூழற்றொகுதி பாதிப்படைதல்‌ 


% மீன்களை கொல்லுவதற்காக டைனமைட்‌ போன்ற வெடிபொருட்களைப்‌ 
பயன்படுத்துவதால்‌ ஏற்படும்‌ அதிர்வினால்‌ பாரிய பரப்பில்‌ வாழும்‌ சகல 
அங்கிகளும்‌ அவற்றின்‌ முட்டைகள்‌, சூழலும்‌ அழிதல்‌ 

“ பொருத்தமற்ற முறையில்‌ உயிர்களை இயற்கை சூழற்றொகுதியிலும்‌ 

சேர்ப்பதன்‌ மூலம்‌ 


உதாரணம்‌ : டிரானா, மனனாவா 


“ சிறிய கண்களையுடைய வலைகளைப்‌ பயன்படுத்தி மீன்‌ பிடிப்பதனால்‌ மிகச்‌ 
சிறிய குஞ்சுகள்‌ அறுவடை செய்யப்படுவதால்‌ மீன்‌ வளம்‌ விரைவில்‌ அழிதல்‌ 


** கண்டல்‌ தாவரங்களுடன்‌ கூடிய சூழலில்‌ இறால்‌ கூடுகளை ஏற்படுத்துவதன்‌ 
மூலம்‌ கண்டல்‌ சூழற்றொகுதி மாசடைதல்‌. 


10 விடயங்களுக்கு 05 புள்ளிகள்‌ வீதம்‌ 05 x 10 = 50 புள்ளிகள்‌ 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தற)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
28 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





3. (ili) பின்வரும்‌ கூற்றை விளக்குக. 


“நவீன உயிர்த்‌ தொழினுட்ப முறைகள்‌ சிலவற்றின்‌ பயன்பாடு மூலம்‌ பரம்பரையலகு 
வளப்‌ பாதுகாப்பின்‌ தேவை அதிகரிக்கச்‌ செய்யப்பட்டூள்ளது.” 


பரம்பரையலகு வளப்‌ பாதுகாப்பு எனப்படுவது, அருகிச்‌ செல்லும்‌ உயிர்களின்‌ 
பரம்பரையலகு வளங்கள்‌ எதிர்காலப்‌ பயன்பாட்டுக்காக பாதுகாத்து வைத்துக்‌ 
கொள்ளலாகும்‌. 


“ நவீன பரம்பரையலகு தொழினுட்ப முறைகளின்போது பெரும்பாலும்‌ 
இருப்பிலுள்ள உயிர்ப்பல்வகைமை பயன்படுத்தப்படாமை காரணமாக அவை 
அழிந்து போகும்‌ ஐயப்பாட்டுக்குள்ளாகியுள்ளன. 


** மிகவும்‌ போட்டியிட்டு உயர்‌ அறுவடை பெற்றுத்‌ தரும்‌ பேதங்களை 
உருவாக்கல்‌ மூலம்‌ பாரம்பரிய பரம்பரை அலகுகளின்‌ நிலைப்பாடு 
சந்தேகத்துக்கிடமாகியுள்ளது. 


“ பாரம்பரிய இனங்களின்‌ சிறப்பான இயல்புகள்‌ பரம்பரையலகு தொழினுட்பத்தில்‌ 
பயன்படுத்தப்படாமை 


** உயர்‌ அறுவடைப்‌ பேதங்களை உற்பத்தி செய்வதன்மூலம்‌ மக்கள்‌ பாரம்பரிய 
பேதங்களை புறக்கணித்தல்‌ அதிகரித்து வருகின்றது. 


** கலப்பின விருத்தியின்போது பாரம்பரிய பேதங்களின்‌ சாதகமான இயல்புகள்‌ 
பயன்படத்தப்பட்டபோதும்‌ பிந்திய சந்தர்பங்களின்போது அவ்‌ சாதகமான 
இயல்புகள்‌ கருத்திற்கொள்ளப்படாது உயர்‌ அறுவடை தொடர்பாக மட்டும்‌ 
கருத்திற்‌ கொள்வதனால்‌ பாரம்பரிய பேதங்களின்‌ விருப்புக்குரிய இயல்புகள்‌ 
பரம்பரையலகு வளத்திலிருந்து நங்கல்‌, அதனால்‌ பாரம்பரிய இனங்களின்‌ 
சிறப்பான பரம்பரையலகு இயல்புகளை பாதுகாத்தல்‌ அவசியமாகின்றது. 


அறிமுகம்‌ = 10 புள்ளிகள்‌ 
4 விடயங்களுக்கு 10 புள்ளிகள்‌ வீதம்‌ 10 x 4 = 40 புள்ளிகள்‌ 


JE 
17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தற)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
29 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





பகுதி C 


4. (1) உணவு உற்பத்திப்‌ பொருளொன்றுக்கான இலங்கை தரச்‌ சான்றிதழை (SLAS) 
பெறுவதற்கு கைக்கொள்ள வேண்டிய அடிப்படை பொறிமுறைகளை சுருக்கமாக 
விளக்குக. 


இலங்கைத்‌ தரச்‌ சான்றிதழானது நுகர்வோர்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ உணவுப்‌ பொருளில்‌ 
காணப்பட வேண்டிய இயல்புகள்‌ அவ்விதமே காணப்படுகின்றதா என்பதனை கருத்திற்‌ 
கொண்டு வழங்கப்படும்‌ சான்றிதழாகும்‌. 


கைக்கொள்ள வேண்டிய அடிப்படைப்‌ படிமுறைகள்‌ 


** உணவுற்பத்தி நிறுவனத்தின்‌ திட்டமிடல்‌, வசதிகள்‌, பொறித்‌ தொகுதியும்‌ 
நடாத்துகையும்‌ திருத்தமாகப்‌ பேணப்படல்‌ 


** உற்பத்தி நிறுவனத்தின்‌ தூய்மை மற்றும்‌ சுகாதாரம்‌ சிற்ப்பாக காணப்படல்‌ 


** உற்பத்தியில்‌ ஈடுபடும்‌ நபர்களின்‌ ஆரோக்கிய நிலை மற்றும்‌ தூய்மை 
உயர்வடைதல்‌ 


“ உற்பத்தி செய்யப்படும்‌ உணவில்‌ போசனைப்‌ பெறுமானம்‌ நிறுவன சிபாரிசிற்கு 
ஏற்ப காணப்படல்‌ 


“ உற்பத்தி செயன்முறையின்‌ போது கழிபொருள்‌ முகாமைத்துவம்‌ சிறப்பாக 
காணப்படல்‌. 


“ உற்பத்திச்‌ செயன்முறையின்‌ போது சேவகர்களுக்கு ஏற்படும்‌ ஆபத்துக்களை 
இழிவாக்கும்‌ வகையில்‌ செயற்படல்‌ 


“ உற்பத்தியின்‌ போது புறத்தேயிருந்து சேர்க்கப்படும்‌ சேர்மானப்‌ பொருட்கள்‌ 
நுகர்வோருக்குப்‌ பொருத்தமான அனுமதிக்கப்பட்ட வகையாதல்‌. 


** இடப்படும்‌ சேர்மானப்‌ பொருட்கள்‌ நியம அளவில்‌ சேர்க்கப்பட்டிருத்தல்‌ 


% உணவு வகைக்கு பொருத்தமான பொதியிடல்‌ பதார்த்தங்கள்‌ பயன்படுத்தி 
பொதியிடல்‌ 


** உணவுக்கு நச்சுத்‌ தன்மையற்ற மை உபயோகித்து சுட்டுத்‌ துண்டைத்‌ 
தயாரித்தல்‌. 
“ நுகர்வோரை தவறான வழியில்‌ இட்டுச்‌ செல்லும்‌ விபரங்களை சுட்டூத்‌ துண்டில்‌ 
உள்ளடக்காது விடல்‌. 
அறிமுகம்‌ = 10 புள்ளிகள்‌ 


8 விடயங்களுக்கு 05 புள்ளிகள்‌ வீதம்‌ 05 x 8 = 40 புள்ளிகள்‌ 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தற)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
30 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





4. (1) நபரொருவரது கலாச்சாரப்‌ பின்னணியுடன்‌ இணைந்த உணவுப்‌ பழக்கம்‌, மனித 
போசணையில்‌ எவ்வாறு செல்வாக்குச்‌ செலுத்துமென சுருக்கமாக விவரிக்குக. 


கலாச்சாரப்‌ பின்னணியுடன்‌ இணைந்த உணவுப்‌ பழக்கம்‌ எனப்படுவது விஞ்ஞானபூர்வ 
முறையுடன்‌ அன்றி இனமத அடிப்படையில்‌ நண்ட நாள்‌ பாவனை மூலம்‌ 


பொருத்தமானதென  உறுதிப்படுத்தப்பட்ட அன்றாட உணவுத்‌ தெரிவு மற்றும்‌ 
தயார்ப்படூுத்தலின்‌ போது நுகர்வோர்‌ பின்பற்றும்‌ நடைமுறைகளாகும்‌. 


மனித போசணையில்‌ செல்வாக்குச்‌ செலுத்தும்‌ விதம்‌ 


** சைவ கொள்கைகள்‌ மூலம்‌ சமநிலை உணவு பெறாமையால்‌ விலங்குப்‌ புரதத்‌ 
தேவை கிடைக்கப்‌ பெறாமையால்‌ அத்தியாவசிய அமினோவமிலங்கள்‌ 
கிடைக்காமை 


** உணவு மீதுள்ள பலதரப்பட்ட கருத்துக்களின்‌ அடிப்படையில்‌ உணவு பெற்றுக்‌ 
கொள்ளுவதனால்‌ அத்தியாவசிய போசணைகள்‌ கிடைக்கப்‌ பெறாமையால்‌ 
போசணைக்‌ குறைப்பாடூ ஏற்படல்‌. 


** பலதரப்பட்ட மதவிசுவாசங்கள்‌, நம்பிக்கைகளின்‌ அடிப்படையில்‌ உணவுத்‌ தெரிவு 
செய்வதால்‌ போசணைக்‌ குறைபாட்டிற்கு ஆளாதல்‌. 


** காபோவைதரேற்று கூடிய நிரம்பிய கொழுப்பு அதிக உணவு பரவலாகப்‌ 
பயன்படுத்துவதால்‌ நார்‌ போதியளவு கிடைக்காது. 


** கொழுப்பு அதிக உணவிற்கு பழகி உடல்‌ பருத்தல்‌. 


“ உணவு உட்கொண்ட பின்‌ தேநீர்‌ கோப்பி அருந்திப்‌ பழகியிருப்பதால்‌ இரும்பு 
அகத்துறிஞ்சல்‌ குறைந்து குருதிச்சோகை ஏற்படல்‌. 


“ உடன்‌ / குறுகிய உணவுகளுக்குப்‌ பழகியிருப்பதால்‌ அவற்றில்‌ காணப்படும்‌ 
விரும்பத்தகாத கொழுப்பு, பாதகமான சேர்மானங்கள்‌ உடலை அடைந்து புற்று 
நோய்‌ போன்ற நோய்களுக்கு ஆளாதல்‌. 


“ புரதம்‌, கொழுப்பு அடங்கிய உணவுகளுக்கு கூடுதலாகப்‌ பழகியிருப்பதால்‌ 
தொற்றா நோய்களுக்கு ஆளாதல்‌. 
9 +b உயர்‌ கொலஸ்திரோல்‌, இதய நோய்‌, நீரிழிவு 
அறிமுகம்‌ - 10 புள்ளிகள்‌ 
8 விடயங்களுக்கு 05 புள்ளிகள்‌ வீதம்‌ 05 x 8 = 40 புள்ளிகள்‌ 


o å —— `| 
17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
31 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





4. (iii) பாண்‌ தயாரிப்பின்‌ பொது பயன்படுத்தப்படூம்‌ கூறுகளினதும்‌ சேர்மானங்களினதும்‌ 
பங்களிப்பை வலியுறுத்தி அதன்‌ அலகுச்‌ செற்பாடுகளை சுருக்கமாக விவரிக்குக. 


பாண்‌ எனப்படுவது, கோதுமை மாவிற்கு மதுவம்‌, கொழுப்பு, சீனி, நீர்‌ சேர்த்து 
குழைத்து நொதிக்கவிட்டு கனலியில்‌ சுட்டு பெறப்படும்‌ உணவாகும்‌. 


அலகுச்‌ செயற்பாடுகள்‌ 


கோதுமை மா — களுடன்‌ புரதம்‌ காணப்படல்‌ 
அரித்து எடூத்தல்‌ —> தேவையற்ற பொருட்களை நீக்கிக்‌ கொள்ளல்‌ 


அரித்தெடுத்த மா 


மதுவம்‌ - நொதித்தலுக்கு தேவையான நுண்ணங்கி 
மதுவம்‌ + சீனி + உப்பு — சீனி - மதுவத்‌ தொழிற்பாட்டைமேம்படுத்தல்‌ 
உப்பு - சுவையைக்‌ கூட்டல்‌ 


நீர்‌ செர்த்துக்‌ குழைத்தல்‌ டயம்‌ 


ன மென்மைத்‌ தன்மை ஏற்படூத்துவதற்கும்‌ சுவையை 
கொழுப்பு சேர்த்து பிசைதல்‌ ee டட ஏற்படுத்துவதற்கு 


\ 


நோதிக்க விடல்‌ (01 மணி) ————~> 


\ 


4502 துண்டுகளாக 
உடைத்தல்‌ 


\ 


வடிவமைத்து அச்சுக்களில்‌ 


நொதித்தலை இலகுபடத்துவதற்கான ஈரலிப்பை 
பெற்றுக்‌ கொடுத்தல்‌ 


மதுவத்தின்‌ தொழ்ற்பாட்டிற்கான காலத்தைப்‌ 
பெற்றுக்‌ கொடுத்தல்‌ 


— பாணுக்குரிய நிறையைப்‌ பெற்றுக்கொள்ள 


—— பாணின்‌ வடிவத்தை அமைக்க 


இடல்‌ 

மீண்டும்‌ பொங்கவிடல்‌ _— பாணின்‌ கட்டமைப்பை அமைக்க 

கனலியில்‌ சுடுதல்‌ (225 — > வடிவம்‌ நிலைப்படுத்தப்படல்‌, மதுவம்‌ இறத்தல்‌, 
O e e e e 

250 ~C) தனித்துவமான நிறம்‌, சுவை கிடைத்தல்‌. 


அச்சு பாண்‌. 


5 விடயங்களுக்கு 10 புள்ளிகள்‌ வீதம்‌ 10 x 5 = 50 புள்ளிகள்‌ 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
32 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





5. (i) வர்த்தக ரீதியாக காய்கறிகள்‌, பழங்கள்‌ ஆகியவற்றை இழிவுநிலையில்‌ 
பதப்படூத்தும்போது கவனத்திற்‌ கொள்ள வேண்டிய காரணிகளை விவரிக்குக. 
காய்கறிகள்‌, பழங்களின்‌ புதிய தோற்றம்‌, தரம்‌ மற்றும்‌ சுகாதாரத்‌ தன்மை 
காக்கப்படும்‌ வகையில்‌ மற்றும்‌ நுகர்விற்கு இலகுவாகும்‌ வகையில்‌ தோல்‌ நக்குதல்‌ 
துண்டுகளாக நறுக்குதல்‌, பொதியிடல்‌ போன்ற எளிய தொழில்நுட்ப முறைகளை 
கையாண்டு நுகர்விற்கு இலகுவாகுமாறு தயாரித்தல்‌ இழிவுநிலையில்‌ பதப்படுத்தல்‌ 


எனப்படும்‌. 


கவனத்திற்‌ கொள்ள வேண்டிய காரணிகள்‌. 


“ உயர்‌ தரமுள்ள நியம முதிர்ச்சி அவத்தையிலுள்ள காய்கறிகளைத்‌ தெரிவு 
செய்தல்‌. 


“ பழங்களைத்‌ தெரிவுசெய்யும்போது பொருத்தமான நிலைக்கு பழுத்த பழங்களைத்‌ 
தெரிவு செய்தல்‌ 


% இழிவுப்‌ படுத்தலுக்காக நுகர்வோரிடம்‌ உயர்‌ கேள்வியுள்ள காய்கறிகள்‌, 
பழங்களைத்‌ தெரிவு செய்தல்‌. 


“ கழுவுவதற்காக மிகவுந்‌ தூய்மையான நீரைப்‌ பயன்படுத்துதல்‌ 


“ கரை தோன்றாத காய்கறி, பழங்களைத்‌ தெரிவுசெய்தல்‌ மற்றும்‌ கரை தோன்றும்‌ 
வகைகளாயின்‌ பூரண சிகிச்சை செய்து பதப்படுத்தல்‌ 


** பொருத்தமான உற்பத்தித்‌ தொழினுட்ப முறைகளைப்‌ பயன்படுத்தல்‌ 

“ நோய்ப்பீடைத்‌ தாக்கமற்ற காய்கறி, பழங்களைத்‌ தெரிவு செய்தல்‌. 

** உற்பத்தி செயன்முறையின்‌ போது குறைந்த வெப்பநிலைப்‌ பயன்பாடு 
** பொருத்தமான பொதியிடல்‌ பதார்த்தங்களை உபயோகித்து பொதியிடல்‌ 


** பொருத்தமான குறைந்த வெப்பநிலை நிலைமைகளில்‌ களஞ்சியப்படுத்தல்‌. 


அறிமுகம்‌ - 10 புள்ளிகள்‌ 


8 விடயங்களுக்கு 05 புள்ளிகள்‌ வீதம்‌ 05 x 8 = 40 புள்ளிகள்‌ 


o å —— “>| 
17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
33 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





5. (1) ஆழ்குளிரூட்டப்பவட்ட மீன்‌ உற்பத்திகளைத்‌ தயாரிக்கும்போது பயன்படுத்தப்படும்‌ 
அலகுச்‌ செயற்பாடுகளை விளக்குக. 


மீன்‌ உற்பத்திகளை -10 - 18°C குறைந்த வெப்பநிலைக்குட்படுத்தல்‌ ஆழ்குளிரூட்டல்‌ 
எனப்படும்‌. 


அலகுச்‌ செயற்பாடுகள்‌ 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தற)ப்‌ பரீட்சை - 


பொருத்தமான வலைச்‌ சாதனங்களைப்‌ பயன்படுத்தி மீன்‌ பிடித்தல்‌ 
பிடித்த மீன்களை கலன்களில்‌ பனிக்கட்டியினுள்‌ களஞ்சியப்படுத்தல்‌ 


கரைக்கு கொண்டுவருதலும்‌ மீண்டும்‌ தூய்நரில்‌ கழுவுதலும்‌ 


தரத்தினடிப்படையில்‌ பனிக்கட்டியிட்டு பெட்டிகளில்‌ அடுக்கி சந்தைக்கு 
அனுப்புதல்‌ 


கொண்டு செல்லலுக்காக குளிரூட்டல்‌ வசதிகளுள்ள வாகனங்களைப்‌ 
பயன்படத்துதல்‌ 


சந்தையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தபின்‌ மீண்டும்‌ தூய நீரால்‌ கழுவுதல்‌ 
தேவையற்ற பகுதிகளை நக்குதல்‌ 
தூய நீரில்‌ கழுவுதல்‌ 


பெரிய மீன்களாயின்‌ தேவையான அளவில்‌ வெட்டிக்‌ கொள்ளுதல்‌, சிறிய 
மீன்களாயின்‌ சிறு பகுதிகளாகப்‌ பிரித்தல்‌ 


பொதியிடல்‌ 
நசுங்காத வண்ணம்‌ ஆழ்குளிரூட்டல்‌ பகுதியில்‌ சேமித்தல்‌ 


பொருத்தமான வலைமுறைகளைப்‌ பயன்படுத்துவதால்‌ தரமான மீன்‌ விளைச்சல்‌ 

கிடைத்தல்‌ 

பனிக்கட்டி உபயோகிப்பதன்மூலம்‌ அறுவடைக்குப்‌ பிந்திய இழப்புக்களைக்‌ 

குறைத்துக்‌ கொள்ளலாம்‌ 

தூய நீரில்‌ கழுவுவதன்மூலம்‌ புறத்தேயுள்ள கழிவுப்‌ பொருட்கள்‌ நீங்கல்‌ 

பனிக்கட்டியிட்டு பெட்டிகளில்‌ அடுக்குவதன்மூலம்‌ குளிரான நிலைமையைத்‌ 

தொடர்ந்தும்‌ தக்க வைத்துக்கொள்ள முடிவதுடன்‌ மீன்கள்‌ பழுதடையும்‌ வேகம்‌ 

கட்டுப்படுத்தப்படும்‌. 

குளிரூட்டப்பட்ட வாகனைங்களைப்‌ பயன்படுத்தவதன்‌ மூலம்‌ அறுவடைக்குப்‌ 

பிந்திய இழப்புக்கள்‌ தவிர்க்கப்படல்‌ 

தேவையற்ற பகுதிகளை நீக்குவதன்‌ மூலம்‌ பழுதடைதல்‌ கட்டுப்படுத்தப்படும்‌. 

கழுவுவதன்‌ மூலம்‌ கழிவுப்‌ பொருட்கள்‌ நீக்கப்பட்டு துப்புரவாதல்‌ 

தேவையான அளவில்‌ துண்டாக்குவதன்மூலம்‌ குளிரூட்டியில்‌ களஞ்சியப்படுத்தல்‌ 

இலகுவாதல்‌ 

பொருத்தமாக பொதியிடலின்மூலம்‌ களஞ்சியப்படுத்தல்‌ இலகுவாவதுடன்‌ 

நற்காப்பு நிகழல்‌ 

நசிவுக்குட்படாது சேமித்து வைப்பதன்மூலம்‌ ஆழ்குளிருட்டல்‌ நற்காப்பு நிகழல்‌ 
அறிமுகம்‌ = 10 புள்ளிகள்‌ 


5 விடயங்களுக்கு 08 புள்ளிகள்‌ வீதம்‌ 08 x 5 = 40 புள்ளிகள்‌ 


34 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





5. (ii) பண்படுத்தா தேங்காயெண்ணையுடன்‌ ஒப்பிடும்போது இயல்புகெடா (virgin) 
தேங்காயெண்ணெயை உணவாகக்‌ கொள்வதன்‌ அனுகூலங்களைச்‌ சுருக்கமாக 
விளக்குக. 
இயல்புகெடா தேங்காயெண்ணெய்‌ என்றால்‌, துருவியெடுத்த அல்லது மெல்லியதாக 


வெட்டியெடுக்கப்பட்ட தேங்காயிலிருந்து குறைந்த வெப்பநிலையில்‌ பிரித்தெடுக்கப்படும்‌ 
தேஙகாயெண்ணெயாகும்‌. 


“ இயல்புகெடா தேங்காயெண்ணெய்‌ கரடீன்‌ நிறப்பொருள்‌ அடங்கியிருத்தல்‌ 
** விற்றமின்‌ E கிடைத்தல்‌ 


** நிரம்பா கொழுப்பமிலங்கள்‌ அடங்கியிருப்பதால்‌ விரும்பத்தகாத கொலஸ்திரோல்‌ 
உருவாகாமை 


** கொழுப்பில்‌ கரையும்‌ விற்றமின்கள்‌ உடல்‌ பூராகவும்‌ பரவலடைய உதவுதல்‌ 


** தோல்‌ உலர்தலிலிருந்து பாதுகாத்து பிரகாசமான தோற்றத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொடூத்தல 


** நடுத்தர சங்கிலி கொழுப்பமிலங்கள்‌ அதிகமாதலால்‌ உயிரியல்‌ கொலஸ்திரோல்‌ 
உற்பத்திக்கான பங்களிப்பு குறைவாகும்‌ 


% நீண்ட சங்கிலி கொழுப்பமிலங்களை உடலிற்கு தேவையான அளவில்‌ 
வழங்குகின்ற மூலமாதல்‌ 


“ நிரம்பா தனிக்‌ கொழுப்பமிலங்கள்‌ அதிகமாவதால்‌ ஆரோக்கியமான 
வாழ்க்கைக்கு வழிவகுத்தல்‌ 


அறிமுகம்‌ - 10 புள்ளிகள்‌ 


5 விடயங்களுக்கு 08 புள்ளிகள்‌ வீதம்‌ 08 % 5 - 40 புள்ளிகள்‌ 


o å —— `` _______; 
17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
35 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





6. (i) உணவுப்‌ பொருளுக்கான லேபலிலிருந்து பெறத்தக்க தகவல்களை விவரிக்குக. 


உணவுப்‌ பதார்த்தப்‌ பொதியின்மீது அதன்‌ தகவல்களைக்‌ குறித்து முன்வைக்கப்படும்‌ 
துண்டுப்பிரசுரம்‌ லேபல்‌ எனப்படும்‌ 


பெறத்தக்க தகவல்கள்‌ 


** உற்பத்தியாளரின்‌ பெயர்‌, முகவரி மற்றும்‌ உற்பத்தி நிறுவனம்‌ பற்றிய 
தகவல்கள்‌ 


** உணவின்‌ காலாவதித்‌ திகதியும்‌ உற்பத்தித்‌ திகதியும்‌ 
** உணவில்‌ அடங்கும்‌ போசணைக்‌ கூறுகள்‌ தொடர்பான தகவல்கள்‌ 


“ தயாரிப்பில்‌  பயன்படுத்தப்பட்டுள்ள சேர்மானப்‌ பொருட்கள்‌ தொடர்பான 
தகவல்கள்‌ 


“ நுகர்வோரின்‌ தேவைக்கும்‌ விருப்பிற்கும்‌ ஏற்ற உணவுகளை இனங்காண முடிதல்‌ 


** உணவினைக்‌ களஞ்சியப்படுத்த வேண்டிய வெப்பநிலை மற்றும்‌ பயன்படுத்துதல்‌ 
தொடர்பான தகவல்கள்‌ 


** உணவின்‌ நிகர நிறை, கனவளவு மற்றும்‌ விலை 


** கொண்டு செல்லல்‌ பொதியின்‌ லேபலிலிருந்து பொருளைப்‌ பாதுகாப்பாக 
கொண்டூ செல்லும்‌ முறையை அறிதல்‌ 


** உணவின்‌ வரித்தகப்‌ பெயர்‌ மற்றும்‌ பதார்த்தத்தின்‌ பெயர்‌ 


அறிமுகம்‌ - 10 புள்ளிகள்‌ 


8 விடயங்களுக்கு 05 புள்ளிகள்‌ வீதம்‌ 05 x 8 = 40 புள்ளிகள்‌ 


o a —— `> 
17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
36 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





6. (ii) புதிய உணவொன்றின்‌ சூத்திரமாக்கலின்போது புலுனுணர்வு மதிப்பீட்டின்‌ 
பயன்பாட்டைச்‌ சுருக்கமாக விளக்குக. 


புலனுணர்வு மதிப்பீடு என்றால்‌, உணவொன்றின்‌ சுவை, மணம்‌, இழையமைப்பு, நிறம்‌ 
போன்ற பரிமாணங்களைப்‌ பயன்படுத்தி நுகர்வோர்‌ விருப்பின்‌ அடிப்படையில்‌ 
ஏதேனுமொரு உணவினை மதிப்பீட்டுக்குள்ளாக்குதல்‌ ஆகும்‌. 


புலனுணர்வு மதிப்பீட்டின்‌ பயன்பாடு 
** பயன்படுத்தப்படும்‌ ஆய்வுகூடம்‌ சத்தம்‌ மற்றும்‌ பல்வேறு மணங்கள்‌ அற்ற 


இடமாக தயார்படுத்தல்‌ 


w ஆய்வுகூடத்தில்‌ வெப்பநிலை 18 - 21°C அளவில்‌ மற்றும்‌ சாரீரப்பதன்‌ 43% 
அளவில்‌ காணப்பட வேண்டும்‌ 


** ஆய்வுக்குட்படுத்தப்படும்‌ உணவு மாதிரிகளை இயன்றவரை ஒரே தோற்றத்துடன்‌ 
பேணல்‌ 

“ ஆய்வில்‌ பங்கேற்கும்‌ மதிப்பிட்டுக்‌ குழுவின்‌ அங்கத்தவர்களுக்கிடையே அங்க 
அசைவுகள்‌ அல்லது தகவல்‌ பரிமாற்றம்‌ நிகழா வண்ணம்‌ தயார்படுத்தல்‌ 

“ தயாரித்த உணவை ஒன்றிலிருந்தொன்று விசேடத்துவமின்றி மேசையின்மீது 
ஒழுங்குபடுத்தல்‌ 

** சிறந்த உணர்வைக்‌ காட்டக்‌ கூடிய விசேட பயிற்சிபெற்ற நபர்களை ஈடூபடூத்தல்‌ 
உதாரணம்‌ : 

O புகைப்பிடிக்காதவராதல்‌ 
வெற்றிலை மெல்லாதவராதல்‌ 


முக்கில்‌, நாக்கில்‌ கோளாறுகள்‌ காணப்படாமை 


O ட O 


உணவின்‌ சுவையைப்‌ பாதிக்கும்‌ மருந்துகளைப்‌ பாவிக்காதவராதல்‌ 


** மாதிரியின்‌ சுவையை அறிந்தபின்‌ அச்சுவையை நாக்கிலிருந்து நீக்கிக்‌ கொள்ள 
க்றிம்‌ க்றெக்கர்‌ பிஸ்கட்‌ துண்டொன்றை உட்கொண்டு வாயைக்‌ கழுவுதல்‌ 


** பெறப்படும்‌ தகவலை தரவுப்‌ படிவத்தில்‌ குறித்துக்கொண்ட பெறுமானங்களை 
விஞ்ஞானபூர்வமாக பகுப்பாய்வு செய்தல்‌ 


அறிமுகம்‌ - 10 புள்ளிகள்‌ 


| 
2 
x 
௮. 
3 
ளி 
௮. 


8 விடயங்களுக்கு 05 புள்ளிகள்‌ வீதம்‌ 05 % 8 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
37 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





6. (iil) உணவு உற்பத்தியின்போது பிரதான கூறுகளில்‌ நிகழும்‌ பெளதிக இரசாயன 
மாற்றங்களை உதாரணங்களுடன்‌ விவரிக்குக. 


உணவில்‌ அடங்கும்‌ காபோவைதரேற்று, புரதம்‌, கொழுப்பு, விற்றமின்‌ மற்றும்‌ 
கனியுப்புக்கள்‌ பிரதான கூறுகளாகும்‌. 


உற்பத்தியின்போது நிகழும்‌ மாற்றங்கள்‌ 


** காபோவைதரேற்று வெப்பமேற்றும்போது ஜெலடினாக்கத்திற்கு உட்பட்டு 
மென்மையாதல 
2 + b : சோறு சமைத்தல்‌, கிழங்கு அவித்தல்‌ 


** உயர்‌ வெப்ப நிலைக்கு சூடேற்றும்போது விற்றமின்‌ சிதைவடைதல்‌ 
உ + ம்‌ : காய்கறி சமைத்தல்‌, கீரை வகைகளைத்‌ தயார்படுத்தல்‌, முட்டை 
அவித்தல்‌ 


“ புரத உணவுகளை உயர்‌ வெப்பநிலைக்குட்படுத்தும்போது அசாதாரண 
நிலைக்குட்பட்டு கட்டமைப்பு மாறுதல்‌ 
D + D: முட்டை அவித்தல்‌ 


“ நிரம்பா கொழுப்பமிலமுடைய உணவுகளை உயர்‌ வெப்பநிலைக்கு 
சூடெற்றும்போது காபன்‌ சங்கிலியின்‌ இரட்டைப்‌ பிணைப்புக்கள்‌ உடைந்து 
உடைந்து ஒற்றைப்‌ பிணைப்புக்கள்‌ உருவாதல்‌ 
9 + ம்‌ : தேங்காயெண்ணெய்‌ சூடேற்றுதல 

** காய்கறிகள்‌ தயாரிக்கும்போது அவற்றின்‌ இயற்கை நிறம்‌ மாறுதல்‌ 

** காய்கறி, கிழங்குவகைகளை சமைத்து உண்ணும்போது இயற்கை சுவை மாறல்‌ 

** தயிர்‌ நொதித்தலின்போது மற்றும்‌ யோகட்‌ உற்பத்தியின்போது நிகழும்‌ 

இரசாயண தாக்கங்கள்‌ காரணமாக திரவ பால்‌ பகுதித்‌ திண்ம நிலையை 

அடைதல்‌ 

உ-ம்‌ : லக்ரோசு அலக்ரிக்‌ அமிலம்‌ 


** உடன்‌ பாலை நொதிக்கச்‌ செய்வதால்‌ அதன்‌ இயற்கை சுவை மாறுபடல்‌. 


அறிமுகம்‌ - 10 புள்ளிகள்‌ 


8 விடயங்களுக்கு 05 புள்ளிகள்‌ வீதம்‌ 05 x 8 = 40 புள்ளிகள்‌ 


CB CS CECB CB CB OSB OS OS OS CS 





17 - உணவுத்‌ தொழினுட்பவியல்‌ (புதிய / பழைய பாடத்திட்டம்‌) புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌ க.பொ.த (உயர்தர)ப்‌ பரீட்சை - 2020 இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 
38 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


Dear students! 

VVe have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.tfreebooks.|k 





or click on this page to vist our site! 


